பாகம் 


சாதக 
சிந்தாமணி 


சுக் 


புதன் 


செ 


சனி 


சந் 
ராகு 


இராசி 


கே 


குரு 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் 

தஞ்சாவூர் 


கற்றனைத்துஊறும் 


தஞ்சாவூர் சரசுவதி மகால் வெளியீட்டு எண் . 515 


சாதக சிந்தாமணி 


( கால நிகண்டு , காரக நிகண்டு ) 

மூலமும் உரையும் 
பாகம் -1 


சிறப்புக்கேண்மைப் பதிப்பாசிரியர் மற்றும் 

உரையாசிரியர் 
முனைவர் திருமதி . சத்தியபாமா காமேஸ்வரன் , 

எம்.ஏ.,எம்.ஃபில் ., எம்.எட் ., பிஎச்.டி . , 
சோதிடவியல் பட்டயம் , சுவடியியல் பட்டயம் . 


மகால் 
. 


HAL 


OMMAL சரசும் 


கனி 


SARASVATI 


महालयः 


தஞ் 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் , 

தஞ்சாவூர். 


2008 ) 


( விலை ரூ.70-00 


சாதக - மு -1 


நூற்பதிப்பு விளக்கக் குறிப்பு 


நூற்பெயர் 


: சாதக சிந்தாமணி 


பதிப்பாசிரியர் 


: முனைவர். திருமதி . சத்தியபாமா 

காமேஸ்வரன் 


வெளியிடுபவர் 


: இயக்குநர் , 
சரசுவதி மகால் நூலகம் , தஞ்சாவூர். 


வெளியீட்டு எண் . 


: 515 


: தமிழ் 


மொழி 
பதிப்பு 


: முதல் பதிப்பு 


வெளியீட்டு நாள் 


: செப்டம்பர் 2008 


தாள் 


: TNPL 18.6 கி.கி 


நூல் அளவு 


: 24x 14 செ.மீ. 


பக்கங்கள் 


: 170 


படிகள் 


: 1000 


எழுத்து 


: 12 புள்ளி 


அச்சிட்டோர் 


: ஒளி அச்சு , 
சரசுவதி மகால் நூலகம் . 


புத்தகக்கட்டு 


: லேமினேசன் அட்டை 


பொருள் 


: சோதிடம் 


விலை 


: ரூ.70-00 


வெளியீட்டாளர் முகவுரை 


தரணி 


தஞ்சையில் அமைந்து 

முழுமைக்கும் 
பயன்பட்டுக்கொண்டிருக்கும் அரும்பெரும் நிறுவனம் சரசுவதி 
மகால் நூலகமாகும் . சுவடிக்கருவூலமாகவும் , பன்மொழி 
நூற்களஞ்சியமாகவும் , பன்மொழி ஆய்வுமையமாகவும் திகழும் 
சரசுவதி மகால் நூலகம் ஆற்றிவரும் தொண்டு அளப்பரியது . 

இந்நூலகத்தைத் தமிழகத்தினர் மட்டுமின்றிப் பிற 
மாநிலத்தவரும் , பிறநாட்டினரும் பயன்படுத்தி வருகின்றனர் . 
தமிழகத்தில் உள்ளோர் முன்னிலும் கூடுதலான அளவில் 
தற்போது இந்நூலகத்தைப் பார்வையிட்டும் பயன்படுத்தியும் 
வரும் மேம்பாடும் நிகழ்ந்து வருகிறது . 


நமது நூலகத்தில் சற்றேறக்குறைய ஐம்பதாயிரம் 
பன்மொழிச் சுவடிகள் பாங்குறக் காக்கப்பட்டு வருகின்றன . 
இச்சுவடிகளிலிருந்து இதுவரை 505 நூல்கள் வெளியிடப் 
பட்டுள்ளன. இப்பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது . 

இந்நூலகத்தில் வராகர் ஓரா சாத்திரம் , காலச்சக்கரம் , 
சினேந்திரமாலை , சாதகாலங்காரம் , சகாதேவ நிமித்த சூடாமணி , 
நட்சத்திர சிந்தாமணி , பஞ்சபட்சி சாஸ்திரம் , குமாரசுவாமியம் , 
சூடாமணி உள்ளமுடையான் , சாதக பாரிஜாதம் , சர்வார்த்த 
சிந்தாமணி 
முதலான 

தமிழ் சோதிட 

நூல்களும் , 
ஓலைச்சுவடிகளில் இருந்து பதிப்பிக்கப்பட்டு வெளியிடப் 
பட்டுள்ளன . மேலும் , இந்நற்பணி தொடர்ந்து நடைபெற்று 


வருகிறது . 


தற்போது , சுவடி எண் . 783 மற்றும் 784 ஆகிய இரு 
சோதிடச் சுவடிகளிலிருந்து சாதக சிந்தாமணி எனும் சோதிடப் 
பாடல்களை சிறப்புக்கேண்மைப் பதிப்பாசிரியர் திருமதி . 
சத்தியபாமா காமேஸ்வரன் அவர்கள் மிகச் சிறப்பாகவும் , 
செம்மையாகவும் பதிப்பித்துள்ளார். சாதகத்தை விரிவாகக் கூறும் 


இந்நூல் விரிவஞ்சி இரு பகுதிகளாகப் பிரித்து பதிப்பிக்கப் 
பட்டுள்ளது . இப்பகுதியில் பாயிரப் பாடல்களோடு சேர்த்து 260 
விருத்தப்பாடல்கள் உள்ளன . இப்பாகத்தில் சோதிட அடிப்படைச் 
செய்திகளாக கால நிகண்டு , காரக நிகண்டு என இரு பகுதிகள் 
அமைந்துள்ளன . இரண்டாம் இலக்கன பாவம் முதல் 
பன்னிரண்டாம் பாவம் வரையில் உள்ளது . 

சாதக சிந்தாமணி எனும் இந்நூலாசிரியர் தில்லை நாயகப் 
புலவர் என அறியலாகிறது . இப்பதிப்பாசிரியர் இது தொடர்பாக 
இந்நூலிலிருந்து பல மேற்கோளைச் சுட்டி விளக்கியுள்ளார். 


இப்பதிப்பாசிரியர் அரிதில் முயன்று சோதிட அடிப்படைச் 
செய்திகள் கூறும் கால நிகண்டு மற்றும் காரக நிகண்டு 
ஆகியவற்றில் கூறப்படும் வாரம் , திதிகள் , நட்சத்திரங்கள் , 
கரணம் , யோகம் , இராசிகள் , கோள்கள் மற்றும் இராசிகளின் 
உருவங்கள் , காரகர்கள் , அமிர்த பாகை , ஊர் வகைகள் , நோக்கு , 
வலிமை முதலான பல்வகைச் செய்திகளை நிரல்பட தொகுத்துக் 
கூறியுள்ளார் . இவை சோதிடம் அறியும் ஆர்வலர்களுக்குப் 
பெரிதும் துணை நிற்கும் என்பதில் ஐயமில்லை . மேலும் 
சோதிடம் பற்றிய பல்வகைச் செய்திகளையும் பயன்களையும் 
எடுத்துக் காட்டும் இவரது முயற்சிக்கு இனிய பாராட்டுகள் . 


நம் முன்னோர்களின் வானியல் அறிவு எந்த அளவிற்கு 
பரந்து இருந்தது என்பதற்கு இந்த நூலில் எடுத்துக் காட்டப்படும் 
பாடல்களே சிறந்த சான்று . சிறப்புமிக்க இந்நூல் வெளிவர 
நிதியுதவி நல்கிய நடுவண் அரசுக்கும் , இந்நூல் கணினி அச்சில் 
வெளிவர கணினி பிரிவில் பணியாற்றியவர்களுக்கும் , நிருவாக 
அலுவலர் மற்றும் வெளியீட்டு மேலாளர் ( பொறுப்பு ) வகிக்கும் 
திரு . சாமி . சிவஞானம் அவர்களுக்கும் எனது பாராட்டுதலைத் 
தெரிவித்துக் கொள்கிறேன் . 


தஞ்சாவூர் 
12-9-2008 


எம் . எஸ் . சண்முகம் , இ . ஆ . ப ., 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் இயக்குநர் , 

சரசுவதி மகால் நூலகம் . 


பதிப்புரை 


தெய்வீகக் கலையான சோதிடக்கலை மக்களால் 
பெரிதும் விரும்பப்படும் கலையாகும் . ஒருவனுடைய 
பிறந்த நேரம் , கோள்களின் நிலை ஆகியவற்றை அடிப்படை 
யாகக்கொண்டு , அவனுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய 
இன்ப துன்பங்களைக் கணித்துக் கூறுவதால் என்றைக்கும் 
க்கலைக்கு வரவேற்பு அதிகம் . இக்கலைக்கு ஆதாரங்களாக 
விளங்குவன சோதிடநூல்கள் . சென்ற நூற்றாண்டின் 
தொடக்கம் வரை தமிழ்நூல்கள் ஓலைச்சுவடிகளில் எழுதப் 
பட்டிருந்தன . அவற்றுள் பல இன்று அச்சேறிவிட்டன 
இன்னும் 

ஓலைச்சுவடிகளிலேயே உறங்கிக் 
கிடக்கின்றன . பதிப்பிக்கப்பட்டு அச்சேறிய அச்சுநூல்கள் 
பலவும் இன்று கிடைப்பதில்லை . எனவே , ஓலைச்சுவடிகள் 
நம்முன்னோர் நமக்கு விட்டுச்சென்ற கலைக் கருவூலங்கள் 
என்பதைக் கருத்தில் கொண்டு, பல நிறுவனங்கள் இவற்றைப் 
பாதுகாத்து , தக்கவர்களைக் கொண்டு இந்நூல்களைப் 
பதிப்பித்து வெளியிட்டு வருகின்றன. 


. 


சில 


அத்தகைய நூல்வெளியீட்டு நிறுவனங்களில் ஒன்றாக 
விளங்கும் தஞ்சை சரசுவதி மகால் நூலகம் ஓலைச்சுவடிகளில் 
உள்ள சோதிட நூல்கள் பலவற்றையும் வெளியிட்டு 
வருகிறது . அதிகமான சோதிடச் சுவடிகளைத் தன்னகத்தே 
கொண்டுள்ள நூலகம் என்ற சிறப்பினை உடையது . தமிழ் 
மொழியையன்றி வடமொழியில் உள்ள 

சோதிட 
நூல்களையும் அச்சிட்டு வெளியிடுவது இந்நூலகத்தின் 
தனிச்சிறப்பாகும் . 


இந்நூலகத்தில் வராகர் ஓரா சாத்திரம் , காலச்சக்கரம் , 
சிநேந்திரமாலை , சாதகாலங்காரம் , சகாதேவ நிமித்த 
சூடாமணி , நட்சத்திர சிந்தாமணி , பஞ்சபட்சி சாஸ்திரம் , 
குமாரசுவாமியம் , சூடாமணி உள்ளமுடையான் , சாதக 
பாரிஜாதம் , சர்வார்த்த சிந்தாமணி முதலான தமிழ் சோதிட 


M 


நூல்களும் ஓலைச்சுவடிகளில் இருந்து பதிப்பிக்கப் பட்டு 
வெளியிடப்பட்டுள்ளன . மேலும் , இப்பணி தொடர்ந்து 
நடைபெற்று வருகிறது . இந்நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டு 
வரும் ஓலைச்சுவடிகளில் சாதக சிந்தாமணி என்ற நூலும் 
ஒன்று . 


சாதக சிந்தாமணி சுவடிகள் 


. 


சுவடிகள் 


தஞ்சை சரசுவதி மகால் நூலகத்தில் சாதக சிந்தாமணி 
என்ற தலைப்பில் சுவடிகள் ( சுவடி எண்கள் 783 , 807, 1102 , 1103 , 
1887a ) கிடைத்தன . அந்த ஐந்து சுவடிகளையும் ஆய்வு 
செய்தபொழுது , இந்த ஐந்து சுவடிகளில் வெவ்வேறு மூன்று 
நூல்கள் இருப்பது கண்டறியப்பட்டது . சுவடி எண்கள் 807 
1102 , 1103 ஆகியவை ஒத்த நூல்கள் . 

ஒத்த நூல்கள் . இவை சாதக நூல் என்ற 
நூலாகும் . சிறந்த நூல் என்பதைக் குறிக்க சாதகமாம் 
சிந்தாமணி என்ற தொடர் இருந்ததால் , சாதக சிந்தாமணி எனத் 
தலைப்பிட்டு 

விவர 

அட்டவணையில் 
அமைத்துள்ளனர். சுவடி எண். 1887a இல் அமைந்துள்ள நூல் 
சாதக கணிதாமிர்தம் என்ற நூலாகும் . இந்நூலுக்கும் சாதக 
சிந்தாமணி என்றே தலைப்பிடப்பட்டுள்ளது . இவையன்றி , 
சுவடி எண் . 783 இல் சாதக சிந்தாமணி என்ற நூல் காணப் 
படுகிறது . இந்நூல் , தில்லைநாயகப் புலவர் என்பவரால் 
எழுதப்பட்ட சாதக சிந்தாமணி என்ற நூலாகும் . இச்சுவடியில் 
சாதக சிந்தாமணியின் தொடக்கம் முதல் , முதலாம் பாவம் 
வரையில் மட்டுமே பாடல்கள் 

அமைந்துள்ளன . 
இந்நூலகத்தின் பிற சோதிடச்சுவடிகளை ஆய்வு செய்த 
பொழுது , இரண்டாம் பாவகப் பலன் ( சுவடி எண் . 784 ) என்ற 
தலைப்பிலமைந்த சுவடியில் இரண்டாம் பாவம் முதல் 
பன்னிரு பாவங்கள் வரை 

சாதக சிந்தாமணியின் 
தொடர்ச்சியான பாடல்கள் இருந்தது கண்டறியப்பட்டது . 
அதன் விளைவாக சுவடி எண் . 783 , 784 ஆகிய இரு சோதிடச் 
சுவடிகளில் இருந்த சோதிடப் பாடல்கள் பதிப்புப் பணிக்கு 
எடுத்துக்கொள்ளப்பட்டது . இந்நூலில் பாயிரப் பாடல் 
களோடு சேர்த்து 1563 விருத்தப்பாக்கள் உள்ளன . 


vi 


சாதகத்தைப்பற்றி விரிவாகக் கூறும் நூலாக இது 
விளங்குகிறது . இந்நூலின் விரிவு கருதி , இரண்டு 
பகுதிகளாகப் பிரித்துப் பதிப்பிக்கப்பட்டுள்ளது . முதல் 
பாகத்தில் சோதிடம் தொடர்பான அடிப்படைச்செய்திகளாக 
காலநிகண்டு , காரக நிகண்டு ஆகியவை அமைந்துள்ளன . 
இப்பகுதியில் பாயிரப் பாடல்களோடு சேர்த்து 260 விருத்தப் 
பாடல்கள் உள்ளன . இரண்டாம் பகுதியில் இலக்கன பாவம் 
முதல் பன்னிரண்டாம் பாவம் வரையில் உள்ளது . 
இப்பகுதியில் 1303 விருத்தப் பாடல்கள் உள்ளன . ஓலைச் 
சுவடியில் மூலம் மட்டுமே அமைந்திருந்தது . படிப்போருக்கு 
எளிமை கருதி , பதிப்பாசிரியரால் இப்பாடல்களுக்கு உரை 
எழுதப்பட்டுள்ளது . 


நூலாசிரியர் 


சாதக சிந்தாமணி என்ற இந்நூலின் ஆசிரியர் 
தில்லைநாயகப் புலவர் . தமிழிலக்கிய வரலாற்றினை 
எழுதிய கா . சுப்பிரமணியப்பிள்ளை பத்தொன்பதாம் 
நூற்றாண்டுப் புலவர் வரிசையில் , திருவானைக்காத் 
தில்லைநாயக சோதிடர் என்பவர் சாதக சிந்தாமணி என்னும் 
சோதிட நூலை இயற்றினார் என்று எழுதியுள்ளார் . 
தில்லைநாயகர் திருவானைக்கா என்னும் பதியிலே பிறந்தார் 
என்பதற்குச் சான்றாகச், சாதக சிந்தாமணியில் , 
அம்புவனப் பொரியோர்பால் சாதகசிந்தாமணியென் 

றடியேன் சொல்லச் 
சம்புவன நாதர்பங்கில் அகிலாண்ட தேவியவர் 

சரணம் காப்பாம் . (சாதகசிந்தாமணி; பாயி : 3 ) 


என்ற பாடலடிகள் அமைந்துள்ளன . சம்புவன நாதரையும் 
அகிலாண்ட தேவியையும் துதித்ததிருப்பதால் , இவர் 
திருவானைக்காவில் பிறந்தவராக இருக்கலாம் என்று 
கருதினார் போலும் . ஆனால் இவர் இயற்றிய காலச்சக்கரம் 
என்ற நூலின் சிறப்புப் பாயிரத்தில் , 


VW 


அருணெறி தழைக்குந் தொண்டைநன்னாட்டில் 

அணிதிகழ் நந்திமா நகர்வாழ் 
இருநிதி யானையான் அருந்தவனாதன் 

இசைந்தருள் தில்லைநாயகனே” ( காலச்சக்கரம் ; பாயி : 2) 
என வருவதைக்கொண்டு இவர் தொண்டை நாட்டில் நந்திமா 
நகரில் பிறந்தவர் என்பது புலனாகிறது . மேலும் 
இந்நூலாசிரியரின் தந்தையார் பெயர் அருந்தவநாதன் 
என்பதயுைம் அறியலாம் . 


“ திரைகொடா வழுதிப் புகழ்தொண்டை நாடன் 

தில்லை நாயக மகபதியே " 
என்ற யோக மஞ்சரி நூலின் இறுதிப் பாடலும் இவர் 
தொண்டை மண்டலத்தைச் சார்ந்தவர் என்பதைக் கூறும் 
சான்றாக விளங்குகிறது . 


" காராளன் புகழ் தொண்டை வளநாட்டில் நந்தியர்கோன் 

கமழும் காவித் 
தாராளன் பெருபற்றப் புலியூரான் கனகசபை 

தன்னைப் போற்றும் 
ஏராளன் அருந்தவன்சேய தில்லைநாய கன்கணிதத் 

தியற்கை யாயும் 
சீராளன் சாதகசிந்தாமணியென் பொருள்விளங்க 

செப்பினானால் " ( சாதக சிந்தாமணி ; பாயிரம் : 10 ) 
என்ற பாயிரப்பாடலால் அருந்தவநாதன் வேளாளர் 
குலத்தைச் சேர்ந்தவர் என்பதையும் பெரும்பற்றப் புலியூரில் 
எழுந்தருளியுள்ள கனகசபையைப் போற்றுபவர் என்பதால் 
இவர்சைவ சமயத்தைச் சார்ந்தவர் என்பதையும் இவருடைய 
புத்திரரே தில்லைநாயகன் என்பதையும் அறியலாம் . மேலும் 
அட்டகவர்க்கம் என்ற நூலின் பாயிரத்தில் , 
அருந்தவன் செல்வன் தில்லைநாயகவேள் 
அரும்பொருள் விரித்துரைத்தனனே 

( அட்டவர்க்கம் பாடல் எண் : 107 ) 


ix 


என்று கூறப்பட்டுள்ளது . இதில் அருந்தவநாதனின் மைந்தன் 
தில்லை நாயகவேள் என்று சுட்டப்பட்டிருப்பதைக் 
காணலாம் . 


" தொல்லைநாயகன்வஞ்செய் சிவகாம வல்லிபதம் 

தொழுது போற்றித் 
தில்லைநாயக னடியேன் சாதகசிந்தாமணியைச் 
செப்ப லுற்றேன் " 

( சாதக சிந்தாமணி பாயிரம் : 11 ) 


என்ற பாடலடிகள் தில்லைநாயகப் புலவர் , தில்லை 
நாயகனான சிவபெருமான் மீது எல்லையற்ற அன்பு 
பூண்டவர் என்பதையும் இவர் சைவ சமயத்தைச் சார்ந்தவர் 
என்பதையும் காட்டுகின்றன. 


ஆசிரியர் 


தில்லைநாயகப்புலவர் , ஆசிரியர் , ஞானாசிரியர் 
இரண்டு ஆசிரியர்களைப் பெற்றவர் . சாதக சிந்தாமணியில் 


{ 4 


“உண்ணிறைந்த இருள்நீக்கிப் பொருளிதென உணரவைத்த 

உண்மை ஞானக் 
கண்ணிறைந்த வேங்கடாசலசாமித் திருவடிதன் 

கருத்துள் வைப்பாம் 
எண்ணிறந்த எழுத்தறிவித்தியல்பாகக் கண்கருத்தும் 

இலங்கச் செய்த 
பண்ணிறைந்த அம்மையப்ப பூபாலன் துணைமலர்த்தாட் 
பணிதல் செய்வாம் " 

( சாதகசிந்தாமணி ; பாயிரம் : 5 


என்று கூறப்பட்டிருப்பதன் வாயிலாக இவருடைய 
ஞானாசிரியர் வேங்கடாசலசாமி என்பதையும் , இருவருக்கு 
எண்ணும் எழுத்தும் அறிவித்த ஆசிரியர் அம்மையப்ப 
பூபாலர் என்பதையும் அறியலாம் . 


சாதக மு -2 


X 


வடமொழி ஆசிரியர் 


தில்லைநாயகப் புலவர் தமிழில் நல்ல தேர்ச்சி 
உடையவர் . அதைப் போலவே வடமொழியிலும் நல்ல 
தேர்ச்சி பெற்று விளங்கியுள்ளார் . 


“திருந்திய பாரிலே அஷ்டக வர்க்கச் 

சிறப்பினைக் கங்கைவார் சடையோன் 
முருந்துறழ் முறுவல் உமையவட குரைத்த 

முதுமறை தனைமுனி வரர்தம் 
பொருந்திய பொருளால் வடமொழி யதனாற் 

புகன்றன றதனைச்செந்தமிழால் 
அருந்தவன் செல்வன் தில்லைநா யகவேள் 
அரும்பொன்விரித்துரைத் தனனே . ” 

( அஷ்ட வர்க்கம் ; பாயிரம் : ) 


வடமொழியிலமைந்த நூலைத் தமிழில் மொழிபெயர்த்து 
எழுதியுள்ளமைப் புலனாகும் . மேலும் , 


நறைகமழ் கமலப் பொருட்டில் வீற்றிருக்கும் 

நான்முகக் கடவுள்தான் படைத்த 
நிறையுள மாந்தர் வினைப்பய னதனால் 

நிலையெனு யோகமஞ் சரியாம் 
உரையென வழங்கும் வடமொழியதனை 

துயரெந்தமிழிவார் செய்தான் 
திரைகொடா வழுதிப் புகழ்தொண்டை நாடன் 
தில்லை நாயக மகபதியே 

( யோகமஞ்சரி பாயிரப்பாடல் ) 


என்ற இவர் செய்த மற்றொரு நூலும் வடமொழியிலிருந்து 
மொழிபெயர்த்துத் தமிழில் எழுதியதைச் சுட்டுகிறது . 
இதையன்றி , 


“ திருவுடன் பிறந்த குழவிவெண்டிங்கட் 

செஞ்சடைக் கடவுளம் பிகைக்கே 


xi 


பொருள்விரித்துரைத்த காலசக்கரத்தைப் 
புதியசெந்தமிழாற் செய்தோன் " 

( காலச்சக்கரம் ; பாயிரம் 2) 


என்ற பாடலால் காலச்சக்கரத்தை வடமொழியில் இருந்து 
மொழிபெயர்த்துள்ளதும் புலனாகும் . 


இவற்றால் தில்லைநாயகப்புலவர் வடமொழியில் 
நல்ல 

தேர்ச்சிப் பெற்றிருந்ததை அறியமுடிகிறது . 
வடமொழியில் உள்ள நூல்களை மொழிபெயர்த்துவைக்க 
இவருக்குப் பேருதவி புரிந்த பெரியார் அந்தணர் குலத்தில் 
வடமர் என்னும் குடியில் பிறந்த ஈசுரையர் புதல்வர் அண்ணா 
சாஸ்திரியார் என்பவராவார் . 


நறையிருக்கும் சத்தளபங்கயத்தாமன் வடமரமச 

நாக ரீகன் 
நிறையிருக்கும் ஈசுரையன் செல்வனண்ணாசாஸ்திரிகள் 

நெடுநீர் வைப்பின் 
மறையிருக்கும் சோதிடமாம் வடமொழியைப்பெயர்த்துரைக்க 

வருமீ ராறு 
துறையிருக்கும் சாதகசிந்தாமணி என்றேதமிழாற் 
சொல்வன் மாதோ ! 

-( சாதக சிந்தாமணி ; பாயிரம் ; பாடல் 7 ) 


என்ற பாடல் இதனை உணர்த்தும் . மேலும் பன்னிரு 
துறைகளை உடையதாக இந்நூலின் உள்ளமைப்பையும் 
ஆசிரியர் கூறியுள்ளதை அறியலாம் . 

இவையன்றி , "திரைகொடாவழுதிப் புகழ்தொண்டை 
நாடன் தில்லை நாயக மகபதியே " ( யோகமஞ்சரி ; பாயிரப் 
பாடல் ) “ தில்லை நாயக வேள் அரும்பொருள் விரித்துரைத் 
தனனே ” ( அஷ்டவர்க்கம் ; பாயிரப்பாடல் ) 
பாடலடிகளில் தில்லைநாயகரை மகபதி ; வேள் என்று 
கூறியிருப்பதால் இவர் தொண்டை நாட்டின் சிற்றரசனாக 
இருந்திருக்கக்கூடும் என்று கருதலாம் . 


ஆகிய 


xii 


சாதக சிந்தாமணி பெயர்க்காரணம் 

தமிழில், அனுபவ நட்ட சாதக சிந்தாமணி , சுந்தரானந்தர் 
கர்ப்ப சிந்தாமணி , கௌசிக சிந்தாமணி , சமர சிந்தாமணி , 
சர்வயோக தயாபர சிந்தாமணி , சோதிட கிரக சிந்தாமணி , 
சோதிட கோட்சார சிந்தாமணி , தசாபுத்தி சிந்தாமணி , 
நட்சத்திர சிந்தாமணி , நவக்கிரக சிந்தாமணி எனச் சிந்தாமணி 
என்ற பெயரில் பல சோதிட நூல்கள் உள்ளன . அவற்றுள் 
ஒன்றாக விளங்குவது சாதக சிந்தாமணி . சாதக சிந்தாமணி 
என்பதற்கு , சாதகம் கூறும் நூல்கள் யாவற்றிலும் சிறந்த 
அற்புதமணி என்பது பொருள் . சாதகம் குறித்து அறிய 
விரும்பும் யாவருக்கும் அனைத்து செய்திகளையும் விரிவான 
நூலாக ஒப்பற்ற நூலாக விளங்குகின்ற தன்மையால் 
இப்பெயர் பெற்றது போலும் . நன்னூலில் , முதனூல் 
என்னும் சூத்திரவுரையில் தன்மையாற் பெயர்பெற்றன 
சிந்தாமணி , சூளாமணி , நன்னூல் முதலாயின என்று 
மயிலைநாதர் எழுதியிருப்பது இங்கு எண்ணத்தக்கது . 
நூலமைப்பு 

சாதக சிந்தாமணியில் முதலில் காப்புச் செய்யுள்களும் 
பாயிரப்பாடல்களும் சேர்ந்து 

பன்னிரு 

பாடல்கள் 
அமைந்துள்ளன. நூலில் கலிவிருத்தம் அறுசீர், எழுசீர், எண்சீர் 
விருத்தப்பாடல்கள் அமைந்துள்ளன. நூலின் தொடக்கத்தில் 
சாதகத்தை அறிந்து கொள்வதற்கான அடிப்படைச் செய்திகள் 
260 பாடல்களில் அமைந்துள்ளன. இதனையடுத்து பன்னிரு 
பாவங்களின் பலன்களையும் கூறக்கூடிய நூலாக 
விளங்குவதால் , ஒவ்வொரு பாவத்திற்கும் தனித்தனியான 
பலன்களைக் 

கூறும் 

பன்னிரு பகுப்புக்களாக 
அமைந்துள்ளன . 


சாதக சிந்தாமணி நூலில் , பாயிரப் பகுதியை 
அடுத்துள்ள 

நூலின் பகுதியில் , 

சோதிடத்திற்கு 
அடிப்படையாக அமையக்கூடிய செய்திகள் எடுத்துரைக்கப் 
பட்டுள்ளன . அவை இரண்டு பிரிவுகளாகப் பிரிக்கப் 
பட்டுள்ளன . 1. கால நிகண்டு , 2. காரக நிகண்டு . 


XII 


கால நிகண்டு பகுதியில் , வாரம் , திதிகள் , 
நட்சத்திரங்கள் , கரணம் , யோகம் , இராசிகள் , கோள்கள் 
முதலானவற்றின் வெவ்வேறு பெயர்கள் தரப்பட்டுள்ளன. 
சோதிட நூல்களில் மேற்கண்டவற்றின் பல்வேறு 
பெயர்களும் பரவலாகப் பயன்படுத்தப்படுவதால் இவற்றின் 
வெவ்வேறு பெயர்களை அறிந்து கொள்ளுதல் சோதிட 
நூலைப் புரிந்து கொள்ள பெரிதும் உதவக்கூடியதாகும் . 


காரக நிகண்டு பகுதியில் , இராசிகளின் உருவங்கள் , 
காரகங்கள் , அமிர்த பாகை , ஊண் வகைகள் , நோக்கு , வலிமை 
முதலான பல்வகையான செய்திகள் கூறப்பட்டுள்ளன . 
கிரகங்களின் கால்கள் , சலகிரகங்கள் , தாது , மூல கிரகங்கள் , 
கிரகங்களின் வலிமை , குளிகன் , சாரம் , ஓரை , ஓராதிபர் , 
தினவோரை , திரேகாண தோற்றங்கள் , அங்கிசங்கள் , 
தெய்வசமயம் , கேந்திராதிகளின் பெயர்கள் . கிரியா கமனம் , 
மூலத்திரேகாணம் , கிரகங்களின் பார்வை , பார்வையின் 
அளவு , அந்தப் பார்வையின் வலிமை , அந்தப் பார்வையின் 
இயல்பு , கிரகங்களின் பலக்குறைவு , கிரகயுத்தம் , கிரகநிலை 
முதலான செய்திகள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. மேலும் , 
அதியுச்சம் , அஸ்தமனம் , அதிநீசம் போன்றவைகளும் , சாயா 
கிரகங்களைக் குறித்த தூமாதி பஞ்சக்கிரகங்களின் ஸ்புடம் , 
பாசகாதிபர்களின் உச்சம் , பரிவேடம் முதலியவற்றின் உச்சம் , 
குளிகாதிபர் நிலை , பாசகாதியர்களின் கதி முதலான 
செய்திகளும் கூறப்பட்டுள்ளன. 


வையன்றி சயன இராகுவின் அடைவு , அதன்பலன் , 
பல்வேறு வகையான இலக்கனங்கள் , நட்சத்திரமண்டலம் , 
புஷ்கரயோகம் , மிருத்து பாகம் , வாரமுக்குணவேளை, இராகு 
காலம் , கிரகங்களின் அதிகாரம் , அங்க நட்சத்திரம் , அதன் 
பலன் வார , திதி , நட்சத்திர , இலக்கனத் தியாச்சியங்கள் , 
இரவி வீதி , கவிப்பு , கிரக உரைப்பு , உபக்கிரக வேதை , 
திரேகாண இலக்கனம் , பாவ இலக்கனம் , துவாங்கிச 
பலன்கள் , பிணித்தொகுப்பு , இராசிகளும் இடங்களும் 
பொதுவிதி அறிதல் , கிரகங்களின் காரகத்துவம் பன்னிரு 


. 


xiv 


பாவங்களின் பலன் , பன்னிரு இலக்கனங்களில் 
பிறந்தோரின் 

நலன்கள் 

போன்றவை 
எடுத்துரைக்கப்பட்டுள்ளன . 


குண 


சோதிடத்தின் அடிப்படையான செய்திகளைக்கூறும் 
இந்நூல் , சோதிடத்தைக் கற்றுக்கொள்ள விரும்புவோர்க்கும் 
சோதிட ஆர்வலர்களுக்கும் சோதிட ஆராய்ச்சியாளர் 
களுக்கும் பயனுள்ளதாகும் . 


சிறப்புக் கேண்மைப் பதிப்பாசிரியர் பணியை எனக்கு 
வழங்கி சாதக சிந்தாமணி என்னும் இந்நூலை பதிப்பிக்க 
அனுமதித்து ஆணை வழங்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் 
மற்றும் சரசுவதி மகால் நூலக இயக்குனர் உயர்திரு சா . விஜய 
ராஜ்குமார் , இ.ஆ.ப. , அவர்களுக்கும் , இந்நூல் நல்ல 
முறையில் வெளிவரத் துணை நின்ற சரசுவதி மகால் நூலக 
நிருவாக அலுவலர் மற்றும் வெளியீட்டு மேலாளர் 
( பொறுப்பு ) திரு . சாமி . சிவஞானம் , எம்.ஏ. , அவர்களுக்கும் 
என் மனமார்ந்த நன்றியினைத் தெரிவித்துக்கொள்கிறேன் . 


இந்நூலினைச் சிறப்பாக அச்சிட்டுத் தந்த நூலக 
கணினிப் பிரிவினருக்கும் , நூற்கட்டுப்பிரிவினருக்கும் என் 
நன்றியைத் தெரிவித்துக்கொள்கிறேன் . 


கா . சத்தியபாமா 
சிறப்புக்கேண்மைப் பதிப்பாசிரியர் , 


XV 


பொருளடக்கம் 


பக்கம் 


Qo 


காப்பு 

1 
பாயிரம் 

1 
காலநிகண்டு 
வாரத்தின் பெயர்கள் 

8 
திதிகளின் பெயர்கள் 

8 
நட்சத்திரங்களின் பெயர்கள் 
அசுவதி - பரணி - கிருத்திகை ஆகியவற்றின் பெயர்கள் 9 
உரோகணி-மிருகசீரிடம் -திருவாதிரைஆகியவற்றின் 

பெயர்கள் 9 


புனர்பூசம் - பூசம் -ஆயிலியம் - மகம் ஆகியவற்றின் 

பெயர்கள்10 
பூரம் -உத்திரம் - அஸ்தம் ஆகியவற்றின் பெயர்கள் 10 
சித்திரை - சுவாதி - விசாகம் - அனுடம் ஆகியவற்றின் 

பெயர்கள் 11 


கேட்டை - மூலம் - பூராடம் ஆகியவற்றின் பெயர்கள் 11 
உத்திராடம் -திருவோணம் - அவிட்டம் - சதயம் 

ஆகியவற்றின் பெயர்கள் 12 
பூரட்டாதி - உத்திரட்டாதி - இரேவதி ஆகியவற்றின் 

பெயர்கள் 12 


யோகத்தின் பெயர்கள் 


13 


கரணத்தின் பெயர்கள் 


13 


இராசிகளின் பெயர்கள் 


14 


மேஷம் - ரிஷபம் - மிதுனம் - கடகம் ஆகிவற்றின் 


பெயர்கள் 14 


xvi 


சிம்மம்- கன்னி -துலாம் - விருச்சிகம் ஆகியவற்றின் 

பெயர்கள் 14 


தனுசு - மகரம்- கும்பம் - மீனம் ஆகியவற்றின் 

பெயர்கள் 15 


கோள்களின் பெயர்கள் 


15 


15 


சூரியனின் பெயர்கள் 
மதியின் பெயர்கள் 


16 


செவ்வாய் புதன் ஆகியோரின் பெயர்கள் 


17 


17 


குரு - சுக்கிரன் ஆகியோரின் பெயர்கள் 
சனி- இராகு - கேது- குளிகன் இவர்களின் பெயர்கள் 


18 


காரக நிகண்டு இராசிகளின் உருவங்களும் காரகங்களும் 


19 


19 


20 


20 


21 


21 


மேஷத்தின் உருவமும் காரகமும் 
இடபத்தின் உருவமும் காரகமும் 
மிதுனத்தின் உருவமும் காரகமும் 
கடகத்தின் உருவமும் காரகமும் 
சிம்மத்தின் உருவமும் காரகமும் 
கன்னியின் உருவமும் காரகமும் 
துலாத்தின் உருவமும் காரகமும் 
விருச்சிகத்தின் உருவமும் காரகமும் 
தனுசுவின் உருவமும் காரகமும் 
மகரத்தின் உருவமும் காரகமும் 
கும்பத்தின் உருவமும் காரகமும் 
மீனத்தின் உருவமும் காரகமும் 
இராசிகளின் அமிர்த பாகை 


22 


22 


23 


23 


24 


24 


25 


xvii 


இராசியூறும் சல இராசிகளும் 

25 
கிரகங்களின் கால்களும் சலகிரகங்களும் 

25 
தாது மூல கிரகங்கள் 

25 
உதயங்களும் கர்ப்ப , துவார , வான்மீயங்களும் 27 
இராசிகளின் திசை நோக்கு 
இராசிகளின் வகைகள் 

28 
ராசி வலிதும் கிரகங்களின் காலவலிதும் 

28 
இரவிமதி பாக இராசிகளில் நின்ற கிரகங்களின் 

வலிமை 29 


27 


இரவிமதி பாக இராசிகளில் நின்ற கிரகங்களின் நட்பு 
ஆட்சி , ஆட்சி , உச்சம் , பகை , நீசம் , சமத்துவம் 
புதன் , குரு கிரகங்களின் நட்பு , ஆட்சி , உச்சம் , பகை , 
நீசம் , சமத்துவம் 

30 
சுக்கிரன் , சனி கிரகங்களின் நட்பு , ஆட்சி , உச்சம் , பகை , 
நீசம் , சமத்துவம் 

31 
இராகுவுக்கு நட்பு , ஆட்சி , உச்சம் , பகை , நீசம் 
கேதுவுக்கு நட்பு ,ஆட்சி , உச்சம் , பகை , நீசம் 32 
குளிகனுக்கு நட்பு , ஆட்சி , உச்சம் , பகை , நீசம் 33 
குளிகன் சாரம் 

33 


ஓரைகள் 


ஓராதிபர்கள் 
தினவோரையும் அதன் பலன்களும் 

திரேகாணங்களும் அவற்றின் தோற்றங்களும் 
மேஷத்தின் முதற்றிரேகாணம் தோற்றம் 
மேஷக்கின்இரண்டாம் திரேகாணத் தோற்றம் 


36 


37 


சாதக-மு -3 


XVIII 


37 


38 


39 


39 


40 


40 


41 


41 


42 


42 


43 


மேஷத்தின் மூன்றாம் திரேகாணத் தோற்றம் 
இடபத்தின் முதற்றிரேகாணத் தோற்றம் 
இடபத்தின் இரண்டாம் திரேகாணத் தோற்றம் 
இடபத்தின் மூன்றாம் திரேகாணத் தோற்றம் 
மிதுனத்தின் முதற்றிரேகாணத் தோற்றம் 
மிதுனத்தின் இரண்டாம் திரேகாணத் தோற்றம் 
மிதுனத்தின் மூன்றாம் திரேகாணத் தோற்றம் 
கடகத்தின் முதற்றிரேகாணத் தோற்றம் 
கடகத்தின் இரண்டாம் திரேகாணத் தோற்றம் 
கடகத்தின் மூன்றாம் திரேகாணத் தோற்றம் 
சிம்மத்தின் முதற்றிரேகாணத் தோற்றம் 
சிம்மத்தின் இரண்டாம் திரேகாணத் தோற்றம் 
சிம்மத்தின் மூன்றாம் திரேகாணத் தோற்றம் 
கன்னியின் முதற்றிரேகாணத் தோற்றம் 
கன்னியின் இரண்டாம் திரேகாணத் தோற்றம் 
கன்னியின் மூன்றாம் திரேகாணத் தோற்றம் 
துலாத்தின் முதற்றிரேகாணத் தோற்றம் 
துலாத்தின் இரண்டாம் திரேகாணத் தோற்றம் 
துலாத்தின் மூன்றாம் திரேகாணத் தோற்றம் 
விருச்சிகத்தின் முதற்றிரேகாணத் தோற்றம் 
விருச்சிகத்தின் இரண்டாம் திரேகாணத் தோற்றம் 
விருச்சிகத்தின் மூன்றாம் திரேகாணத் தோற்றம் 
தனுசுவின் முதற்றிரேகாணத் தோற்றம் 
தனுசுவின் இரண்டாம் திரேகாணத் தோற்றம் 


44 


44 


45 


46 


46 


47 


48 


48 


49 


49 


Xix 


50 


50 


51 


51 


55 


தனுசுவின் மூன்றாம் திரோகணத் தோற்றம் 
மகரத்தின் முதற்றிரேகாணத் தோற்றம் 
மகரத்தின் இரண்டாம் திரேகாணத் தோற்றம் 
மகரத்தின் மூன்றாம் திரேகாணத் தோற்றம் 
கும்பத்தின் முதற்றிரேகாணத் தோற்றம் 
கும்பத்தின் இரண்டாம் திரேகாணத் தோற்றம் 
கும்பத்தின் மூன்றாம் திரேகாணத் தோற்றம் 
மீனத்தின் முதற்றிரேகாணத் தோற்றம் 
மீனத்தின் இரண்டாம் திரேகாணத் தோற்றம் 
மீனத்தின் மூன்றாம் திரேகாணத்தோற்றம் 
நவாங்கிசம் அறியும்படி 
துவாதாங்கிசம் அறியும்படி 
திரிமிசாங்கிசம் அறியும்படி 
சப்தாங்கிசம் அறியும்படி 
தசாங்கிசம் அறியும்படி 
சோசாங்கிசம் அறியும்படி 
சஷ்டியாங்கிசம் அறியும்படி 
தெய்வ சமயம் அறியும்படி 
கேந்திராதிய பெயர்கள் 
தற்கால மித்திரம் அறிதல் 
தோஷம் தீர்த்தல் 
கிரியாகமனம் அறியும்படி 
மூலத்திரிகோணம் அறியும்படி 
நவக்கிரகப் பார்வை 


56 


57 


58 


58 


63 


64 


67 


XX 


68 


68 


70 


71 


71 


72 


72 


73 


74 


74 


75 


75 


கிரக நோக்கின் அளவு 
கிரக நோக்கின் வலிமை 
இராசி நோக்கு 
கிரக நோக்க இயல்பு 
சாதகன் குணம் அறியும்படி 
அதியுச்சம் அறியும் வகை 
அஸ்தமனம் அறியும்படி 
கிரக பலக்குறைவு 
கிரக யுத்தம் 
கிரகநிலை , கால் 
அதியுச்சம் , அதி நீசம் அறியும்படி 
தூமாதி பஞ்சக்கிரகங்களின் ஸ்புடம் 
பாசகாதிபர்களின் உச்சம் 
பரிவேடம் முதலியவற்றின் உச்சம் 
குளிகாதிபர் நிலை 
பாசகாதிய 

தியர்களின் கதி 
சயன இராகுவின் அடைவும் அதன் பலனும் 
சயன இராகுவின் பலன் 
ஓரா இலக்கனம் 
கடிகா இலக்கனம் 
ஓராதிய இலக்கன பலன் 
ஆரூட இலக்கனம் 
ஆரூட இலக்கன பலன் 
நட்சத்திர இலக்கனம் அறியும்படி 
நட்சத்திர இலக்கன பலன் 
காரக இலக்கனம் 


76 


76 


77 


78 


78 


79 


79 


80 


81 


& 3 


xxi 


84 


88 


ஆதரிச இலக்கனம் 

84 
ஆயுர் இலக்கனம் 
நட்சத்திர மண்டலங்கள் 
விஷக்கடிகை 

85 
புஷ்கரயோகம் 

87 
மிருத்து பாகம் 
வார , முக்குண வேளை 

88 
இராகு காலம் 

9 
கிரகங்களின் அதிகாரம் 
அங்க நட்சத்திரம் அறியும்படி 

90 
அங்க நட்சத்திர பலன் 

91 
வாரதியாச்சியம் 

92 
திதி தியாச்சியம் 

93 
நட்சத்திர தியாச்சியம் 
இலக்கனத்தியாச்சியம் 

95 
இரவிவீதி அறியும்படி 

96 
கவிப்பு அறியும்படி 

96 
கிரக லப்தை அல்லது கிரக உதைப்பு 
உபக்கிரக வேதை 

99 
திரேகாண இலக்கனம் , பாவ இலக்கனம் இவற்றை 

அறியும்படி 100 


96 


துவாதாங்கிச பலன்கள் 


101 


101 


மேடதுவாதாங்கிச பலன் 
இடபதுவாதாங்கிசபலன் 
மிதுனது வாதாங்கிச பலன் 
கடகதுவாதாங்கிசபலன் 


10 


102 


xxii 


103 


104 


104 


105 


105 


105 


சிம்மதுவாதாங்கிச பலன் 
கன்னி துவாதாங்கிச பலன் 
துலாதுவாதாங்கிச பலன் 
விருச்சிகதுவாதாங்கிச பலன் 
தனுசுதுவாதாங்கிசபலன் 
மகரதுவாதாங்கிசபலன் 
கும்பதுவாதாங்கிச பலன் 
மீனதுவாதாங்கிச பலன் 
பிணித்தொகுப்பு 
இராசிகளும் இடங்களும் 
பொதுவிதி அறிதல் 
கிரகங்களின் காரகத்துவம் 

ஸ்தான பலன்கள் 


107 


107 


108 


119 


122 


127 


132 


132 


133 


இலக்கன ஸ்தான பலன் 
இரண்டாம் ஸ்தான பலன் 
மூன்றாம் ஸ்தான பலன் 
நான்காம் ஸ்தான பலன் 
ஐந்தாம் ஸ்தான பலன் 
ஆறாம் ஸ்தான பலன் 
ஏழாம் ஸ்தான பலன் 


133 


134 


134 


135 


எட்டாம் ஸ்தான பலன் 


135 


ஒன்பதாம் ஸ்தான பலன் 


136 


136 


பத்தாம் ஸ்தான பலன் 
பதினோராம் ஸ்தான பலன் 
பன்னிரண்டாம் ஸ்தான பலன் 


137 


137 


xx11 


இலக்கன பலன் 


138 


139 


140 


142 


143 


144 


மேஷ இலக்கன பலன் 

ப இலக்கன பலன் 
மிதுன இலக்கன பலன் 
கடக இலக்கன பலன் 
சிம்ம இலக்கன பலன் 
கன்னி இலக்கன பலன் 
துலா இலக்கன பலன் 
விருச்சிக இலக்கன பலன் 
தனுசு இலக்கன பலன் 
மகர இலக்கன பலன் 
கும்ப இலக்கன பலன் 
மீன இலக்கன பலன் 


145 


146 


147 


148 


149 


150 


வேண்டுகோள் 


கருணையுள்ளங்கொண்ட நம் முன்னோர்கள் அரிய 
பெரிய இலக்கியங்களையும் , பிறவற்றையும் பனை 
ஓலைகளில் எழுதிச் சுவடிகளாக நமக்குத் தந்தனர் . அவை 
பல்வேறு இடங்களில் முடங்கி உள்ளன . சுவடிகள் 
பழுதடைவதற்குமுன் சரசுவதி மகாலுக்கு அன்பளிப்பாகக் 
கொடுத்துதவினால் , அவை மக்களுக்குப் பயன்படும் . 


மகாலுக்குக் கொடுப்பதன் மூலம் , சுவடி 
தந்தவர்களும் , சுவடி எழுதியோரும் அழியாப்புகழை , 
பெருமைசால் சரசுவதி மகால் உள்ளளவும் பெறுவர் . அவை 
பதிப்பாக வருமாலின் 

தந்தார் பெயர் 
இடம்பெறுவதோடு , அப்பதிப்பில் ஐந்து பிரதிகளும் 
பெறுவர் . 


எனவே , நாம் பெற்ற பேறு பெறுக இவ்வையகம் 
என்ற எண்ணமுடைய நற்பண்பாளர்கள் தம்மிடமுள்ள 
சுவடிகளைச் 

சரசுவதி மகாலுக்குத் தந்துதவ 
வேண்டுகிறேன் . 

மாவட்ட ஆட்சித்தலைவர் 
தஞ்சாவூர் 

மற்றும் இயக்குநர் 
சரசுவதி மகால் நூலகம் . 


சாதக சிந்தாமணி 


[ கால நீகண்டு , கரரக நீகண்க ) 


நூல் 


காப்பு 
சீராயும் பார்மேற் சிறப்புடைய சோதிடத்தோர் 
ஆராயும் சாதகசிந்தாமணிக்குப் - பேராயும் 
வெற்பகத்தின் தந்தைமைந்தன் வேதமுதல் ஆதரிக்கும் 
கற்பகத்தின் பொற்பதமே காப்பு . 

(1 ) 
( இதன் பொருள் ) சிறப்புமிக்க இப்பூவுலகில சோதிடக் 
கலையில் வல்லவர்கள் ஆராயக்கூடிய சாதகசிந்தாமணி என்ற 
இந்நூல் , சிறப்புற நிறைவேற கயிலயங்கிரியில் எழுந்தருளி 
யுள்ள சிவபெருமானின் மைந்தனாக விளங்கும் வேதங்க 
ளெல்லாம் போற்றக் கூடிய விநாயகப் பெருமானின் 
பொன்போன்ற பாதக்கமலங்கள் காப்பு என்றவாறு . 

பாயிரம் 
பூமருவும் பாரதத்தைத் தவராச முனிராசன் 

புகழ்ந்து கூற 
மாமருவு மேருகிரி ஏடாக எழுத்தாணி 

வன்கோடாகத் 
தேமருவும் பொருளுணர்ந்து விரைத்தெழுந்து காரணத்தன் 

செவ்வேள் முன்னோன் 
காமருவோர் கொம்பனிரு செவியன்முக் கணால்வாயைங் 
கரத்தோன் காப்பாம் . 

( 2 ) 


சாதக -1 


2 


( இ - ள் . ) இப்புவியுலகோரெல்லாம் புகழ்ந்து கூறும் 
மகாபாரதக்கதையைத் தவமுனிவராகிய வியாசர் 
எடுத்துரைக்க , மேரு மலையை ஓலைச்சுவடியாகவும் 
தன்னுடைய தந்தத்தை எழுத்தாணியாகவும் கொண்டு , சிறந்த 
பொருளினை நன்குணர்ந்து விரைந்து எழுதியவனான , 
முருகப்பெருமானின் மூத்தவனான ஓர் கொம்பினையும் 
இரண்டு செவிகளையும் , மூன்று கண்களையும் நால் 
வாயினையும் ஐந்து கரங்களையும் கொண்ட 
விநாயகப்பெருமான் , இந்நூல் நிறைவுற காக்க வேண்டும் 
என்றவாறு . 


கலைமகள் வணக்கம் 


துதி மணக்கும் சாதகசிந்தாமணியென்றினிதுரைக்க 

சொல்வ ழாமல் 
விதிமணக்கும் பளிங்கனையாள் கைகால்வாய் மிகச்சிவந்தாள் 

வேற்கண் கூந்தல் 
பதிமணக்கும் கருநிறத்தாள் புத்தகநன்னீர்க்கரகம் 

படிக மாலை 
மதிமணக்கும் சின்முத்திரை இலங்குபாரதித்துணைத்தாள் 
மனத்துள் வைப்பாம் . 

( 3 ) 


( இ - ள் .) சாதகசிந்தாமணி என்ற இந்நூலை சொற்குற்றம் 
பொருள் குற்றமின்றி எடுத்துரைக்க , பளிங்கினைப் 
போன்றவளும் கை , கால் , வாய் முதலானவை சிவந்த 
நிறத்துடன் காட்சிதர விளங்கக் கூடியவளும் , வேல் போன்ற 
கூரிய 

பார்வையையுடைய கண்களையும் , அழகிய 
கூந்தலையும் கொண்டு இவ்வுலகெல்லாம் போற்றும் 
வண்ணம் திகழ்பவளும் கரிய நிறம் கொண்டு தன் 
சக்கரங்களில் புத்தகம் , நன்னீர்க்கரகம் , படிகமாலை இவற்றை 
ஏந்தி , அறிவூட்டும் சின்முத்திரையுடன் , காட்சிதரும் 
கலைமகளின் 

திருப்பாதங்களை மனதில் 
எண்ணுகிறேன் . 


3 


கம்புவனத் தாமரையாள் செங்கண்மால் சோதிடத்தைக் 

கரைகாணார்கள் 
கும்புவனத் தாருலகிற் பலசுருதி சொல்வதென்ன 

கோல மன்றோ 
அம்புவனம் பெரியோர்பாற் சாதகசிந்தாமணியென் 

றடியேன் சொல்லச் 
சம்புவன நாதர்பங்கில் அகிலாண்ட தேவியிவர் 
சரணம் காப்பாம் . 

( 4 ) 


-ள் . ) திருமகளின் கணவனாம் சிவந்த கண்களை 
யுடைய திருமால் எடுத்துரைத்த கரைகாண இயலாத 
சோதிடக்கலையை இவ்வுலகில் நூலாகச் சொல்லக் கருதுதல் 
விநோதமல்லவா ! அவ்வகையில் அழகான சம்புவனத்தில் 
(திருவானைக்கா ) வாழும் பெரியோர்களிடத்தில் சாதக 
சிந்தாமணி என்ற இந்நூலை அடியவனாகிய நான் 
எடுத்துரைக்க , சம்புவன நாதரின் ஒருபால் வீற்றிருக்கக் 
கூடிய அகிலாண்டதேவியின் திருபாதக்கமலங்களைச் 
சரணடைந்தேன் . காப்பாளாக ! என்றவாறு . 


பல கடவுள் வணக்கம் 


ஏர்கொண்ட சோதிடத்தை எண்ணரிய முனிவோர்கள் 

இயல்பு நூலிற் 
யார்கொண்ட பலசுருதிப் பொருத்தமுஞ்சாதகமுகூர்த்தம் 

பலவு மாகப் 
பேர்கொண்ட வகையதனிற் சாதகசிந்தாமணியென் 

றினிது பேசக் 
கார்கொண்ட கரிமுகன்செவ் வேடிருமாலயன்மலர்த்தாள் 
காப்பதாமே . 

( 5 ) 


( இ - ள் .) எண்ணரிய முனிவர்கள் பலரும் சோதிடத்தினை 
பொருத்தம் , சாதகம் , முகூர்த்தம் போன்ற பொருண்மைகளில் 
தங்கள் நூல்களில் 

பலவாறாக எடுத்துரைத்திருக்க , 
அவ்வகையில் சாதக சிந்தாமணி என்ற இந்நூலையும் 


4 


அனைவரும் சிறப்பாகப் பேசும் வண்ணம் நிறைவேற 
விநாயகன் , முருகன் , திருமால் , பிரமன் போன்றோரின் 
மலர்ப்பாதங்கள் காப்பாக அமைய வேண்டும் என்றவாறு . 


ஆசிரியர் வணக்கம் 


உண்ணிறைந்த இருள்நீக்கிப் பொருளிதென உணரவைத்த 

உண்மை ஞானக் 
கண்ணிறைந்த வேங்கடாசலசாமித்திருவடிதன் 

கருத்துள் வைப்பாம் 
எண்ணிறைந்த எழுத்தறிவித்தியல்பாகக் கண்கருத்தும் 

இலங்கச் செய்த 
பண்ணிறைந்த அம்மையப்ப பூபாலன் துணைமலர்த்தாட் 
பணிதல் செய்வாம் . 

( 6 ) 


( இ - ள் . ) மனதிலே நிறைந்திருந்த அறியாமை 
இருளைப் போக்கி , உண்மைப் பொருளினை உணரச் செய்த 
ஞானம் நிறைந்த ஆசிரியர் வேங்கடாசலசாமி அவர்களின் 
திருவடிகளை என் நெஞ்சில் வைக்கின்றேன் . எண்ணையும் 
எழுத்தையும் எனக்கு இயல்பாக உணர்த்தி , கண்ணையும் 
கருத்தையும் விளங்கச் செய்த ஆசிரியர் அம்மையப்ப பூபாலன் 
அவர்களின் 

மலர்ப்பாதங்களையும் பணிந்து 
வணங்குகின்றேன் என்றவாறு . 


நூல் வரலாறு 


நறையிருக்கும் சத்தளபங்கயத்தாமன் வடமரம்ச 


நாக ரீகன் 


நிறையிருக்கும் ஈசுரையன் செல்வனண்ணாசாஸ்திரிகள் 

நெடுநீர் வைப்பின் 
மறையிருக்கும் சோதிடமாம் வடமொழியைப் பெயர்த்துரைக்க 

வருமீ ராறு 
துறையிருக்கும் சாதகசிந்தாமணி என்றேதமிழாற் 
சொல்வன் மாதோ ! 

( 7 ) 


5 


( இ - ள் . ) தேன் நிறைந்திருக்கக் கூடிய தாமரை 
மலர்களாலான மாலையை அணிந்த வடமர்குலத்தில் உதித்த 
அறிவார்ந்த ஈசுரையரின் புதல்வரான அண்ணா சாஸ்திரிகள் , 
வடமொழியில் உள்ள சோதிட நூல்கள் பலவற்றையும் 
மொழிபெயர்த்துப் பன்னிரண்டு துறைகளை உடையதாக , 
இச்சாதக சிந்தாமணி நூலைத் தமிழில் நான் 
சொல்லுகின்றேன் என்றவாறு . 


அவையடக்கம் 


நிலைகொண்ட மகமேரு வரையடுத்த காகமும்பொன் 

நிறம்பெற் றாற்போல் 
வலைகொண்ட பாற்கடலைச் சார்ந்தநதி எல்லாமே 

பாலாகி னாற்போல் 
கலைகொண்ட பெரிய குழாத் தடைத்தலும்கட் கடைபடுமக் 

காட்சி யாலென் 
தலை கொண்ட புன்சொல்லும் நன்சொல்லாய்ப் பிறங்கிக்கத் 
தக்க தாமால் . 

( 8 ) 


( இ - ள் . ) பொன் போன்று பொலியக்கூடிய மகாமேரு 
மலையின் பக்கத்தில் நிற்கும் காகமும் அந்தப் பொன்னின் 
நிறத்தைப் பெற்றது போல , திருப்பாற்கடலைச் சார்ந்த 
ஆறுகளனைத்தும் பாலின் நிறத்தைப்பெற்று பாலானதைப் 
போல , பெரியோர்கள் நிறைந்த பெரிய கூட்டத்திற்கு 
இடையில் கீழானவர்களும் உயர்வானவர்களைப் போன்று 
விளங்குவதைப் போல , என்னால் சொல்லப்பட்ட 
சிறுமையுடைய சொல்லாகிய சாதக சிந்தாமணி நூலும் நல்ல 
சொற்கள் அமைந்த நல்ல நூலாக எண்ணப்படும் என்றவாறு . 


கற்பாய பெரியோர்கள் சாபானுக் கிரகமுள்ள 

காட்சியோர்கள் 
பொற்பாய சோதிடமாம் வடமொழியைத் தமிழ்ப்படுத்திப் 

புலவோர் முன்னம் 


6 


எற்பாயும் சாதகசிந்தாமணியென் றேயடியேன் 

இயம்பும் வண்ணம் 
மற்பாய சர்பகதி தானைத்தொடர்ந்து கழுகுசென்ற 
வண்மை யாமே . 

( 9 ) 
( இ - ள் . ) இறைவனுடைய அனுக்கிரகம் பெற்ற 
காட்சியை உடைய பெரியோர்கள் பலரும் வடமொழியி 
லுள்ள சோதிட நூல்களைத் தமிழ்ப்படுத்திக் கூறியுள்ளனர் . 
அத்தகைய புலவர்களுக்கு முன்னால் சாதக சிந்தாமணி என்று 
நான் பெயரிட்டு எழுத முனைதலானது பாம்பு சென்ற 
வழிதனைத் தொடர்ந்து கழுகு சென்ற தன்மையுடையதாம் 
என்றவாறு . 

நூற்பெயரும் நூலாசிரியர் பெயரும் 
காராளன் புகழ் தொண்டை வளநாட்டில் நந்தியர்கோன் 

கமழுங் காவித் 
தாராளன் பெரும்பற்றப் புலியூரான் கனகசபை 

தன்னைப் போற்றும் 
ஏராளன் அருந்தவன்சேய் தில்லைநாய கன்கணிதத் 

தியற்கை யாயும் 
சீராளன் சாதகசிந் தாமணிஎன் பொருள்விளங்க 
செப்பி னானால் . 

( 10 ) 
( இ - ள் . ) வேளாளனான , அனைவரும் புகழக்கூடிய 
தொண்டை நாட்டில் நந்திவர்மன் ஆண்ட நந்திமா நகரில் 
உள்ள தில்லையில் எழுந்தருளியுள்ள கனகசபையானான 
சிவபெருமானைப் போற்றும் அருந்தவன் என்பாரது மகனான 
தில்லை நாயகன் , சோதிடத்தின் தன்மைகளை ஆராய்ந்து 
பொருளுரைக்க சாதக சிந்தாமணி என்று பெயருடைய நூலை 
கூறினான் என்றவாறு . 
எல்லைநாயக நடஞ்செய்பி ரளயத்தின் மார்க்கண்டர்க் 

கிடமன்றீந்தோன் 
முல்லைநா யகன்விரிஞ்சன் அடிமுடியும் தேடரிய 

முதல்வன் முன்னோன் 


7 


தொல்லைநாயகன்வனஞ்செய் சிவகாம வல்லிபதம் 

தொழுது போற்றித் 
தில்லைநா யகனடியேன் சாதகசிந்தாமணியைச் 
செப்பலுற்றேன் . 

( 11 ) 
( இ - ள் . ) பிரளய காலத்தில் ஊழித்தாண்டவமாடிய 
சிவபெருமான் , மார்க்கண்டேயருக்கு அருளியவன் ; 
பிரம்மனும் திருமாலும் அடிமுடி தேட அரியவனாக 
விளங்கிய முதல்வன் ; தெய்வங்களுக்கெல்லாம் முன்பே 
தோன்றிய தொல்லைகளைப் போக்கும் தலைவன் ; 
அவனுடைய தலைவியான சிவகாமவல்லியின் திருமலர்ப் 
பாதங்களைத் தொழுது வணங்கி , தில்லை நாயகனாகிய நான் , 
சாதக சிந்தாமணியாகிய இந்நூலைச் சொல்லத் தொடங்கு 
கிறேன் என்றவாறு . 

குறிப்பு : விரிஞ்சன் - பிரமன் . 


நுதலிய பொருள் 
மன்னுகோள் நட்பாட்சி பகை உச்சம் நீசம் 

வருத்தசம வர்க்ககிரியாகமனம் திக்கில் 
உன்னுபலம் கிரகயுத்தம் கிரகம் கூடல் 

உதயமத்த மாம்பார்வைதிசைகால சக்ரம் 
பின்னுமங்கிசச்சக்ரம் கிரணபயிண்டிகமும் 

பேசிலட்ட வர்க்கமுடன் சர்வாட்ட வர்க்கம் 
மின்னுதயம் பகலிரவி ராசிகுணகாரம் 

வேதைநாட்டிதி வருட முதற்பலன்சாதகமே . ( 12 ) 


( இ - ள் . ) நிலைபெற்ற நவகோள்களின் நட்பு , ஆட்சி , 
உச்சம் , பகை , நீசம் முதலானவையும் , பத்துவித வர்க்கம் , 
கிரியாகமனம் , திக்பலம் , கிரகயுத்தம் , கிரக கூடல் , உதயம் ,, 
அத்தமனம் , பார்வை திசைகள் , காலச்சக்கரம் , அங்கிச் 
சக்கரம் , கிரணம் , பயிண்டிகம் , அட்டவர்க்கம் , சர்வாட்டக 
வர்க்கம் , இராசி குணாகரம் , வேதை , நாள் , திதி , வருடபலன் , 
சாதகம் ஆகியவையும் இந்நூலில் கூறப்பட்டுள்ளன . 

பாயிரம் - முற்றிற்று . 


8 


நூல் 


கால நிகண்டு 


வாரத்தின் பெயர்கள் 


சீர்பெறு ஞாயிறு திங்களும் செவ்வாய் 
தார் பெறும் ஓர்புதன் தக்கவி யாழமும் 
பேர்பெறு சுங்கன் பெருஞ்சனி என்றே 
ஏர்பெறும் வாரப் பெயரிவை தாமே . * 


( 1 ) 


( இ - ள் .) ஞாயிறு , திங்கள், செவ்வாய் , புதன் , வியாழன் , 
வெள்ளி, சனி , என்பவை வாரத்தின் பெயர்களாகும் . 


திதிகளின் பெயர்கள் 


பிரதமை துவிதிகைதிரிதிகை சதுர்த்தி 

பெருகிய பஞ்சமி சஷ்டி 
தரமுளசப்தமி அஷ்டமி நவமி 

தசமியே காதசி மற்றைச் 
சருவுது வாதசி யுந்திரி யோதசி 

சதுர்த்தசி பவுரணையாகும் 
மருவுபிற் பக்கப் பிரதமை அம்மா 

வாசையும் முதலுநன் முடிவே . 


( 2 ) 


(இ - ள். ) சுக்லபட்ச பிரதமை , துவிதிகை , திரிதிகை, 
சதுர்த்தி , பஞ்சமி , சஷ்டி , சப்தமி , அஷ்டமி , நவமி , தசமி , 
ஏகாதசி , துவாதசி , திரயோதசி , சதுர்தசி , பெளர்ணமியாகும் . 
அமரபட்சப் பிரதமை , துவிதிகை , திரிதிகை , சதுர்த்தி , பஞ்சமி , 
சஷ்டி , சப்தமி , அஷ்டமி , நவமி , தசமி , ஏகாதசி , துவாதசி , 
திரயோதசி , சதுர்த்தி அமாவாசையாகும் . 


* இக்குறி இடப்பட்டப் பாடல்கள் அச்சுநூல்களில் கிடைத்தவை . 
பொருள் முழுமையைக் கருத்தில் கொண்டு ஆங்காங்கே சேர்க்கப்பட்டுள்ளன . 


9 


நாட்களின் பெயர்கள் 
அசுவதி - பரணி - கிருத்திகை ஆகியவற்றின் பெயர்கள் 
பரிமருத்துவநாள் யாழ்ஏறு சென்னி 

பகர்வாசி ஐப்பசி இரலை 
மரிவுறு முதனாள் அசுபதி யாகும் 

பகலவன் தாழிமுக்கூட்டும் 
சரியுறு கிழவன் பூதஞ்சோறடுப்புத் 

தரும்நாள் பரணியே என்பர் 
எரிபிறந்திடுநாள் நாவிதன் அங்கி 

இறால் அழகன்பர்கார்த்திகையே . ( 3 ) 
( இ - ள் . ) பரி , மருத்துவநாள் , யாழ் , ஏறு , சென்னி , வாசி , 
ஐப்பசி , இரலை , முதனாள் ஆகியவை 

அசுபதியின் 
பெயர்கள் . பகலவன் , தாழி , முக்கூட்டு , கிழவன் , பூதம் , 
சோறு , அடுப்பு , ஆகியவை பரணியின் பெயர்கள் . எரி , 
பிறந்திடுநாள் , நாவிதன் , அங்கி , இறால் , அழகன் ஆகியவை 
கார்த்திகையின் பெயர்கள் . 
ரோகணி - மிருகசீரிடம் திருவாதிரை ஆகியவற்றின் பெயர்கள் 
சகடுதே ரூற்றால் பிரமநாள் பண்டி 

சதிவயம் விமானம்ரோகணியே 
மகசிரமும்மீன் மான்தலை மதிநாள் 

மார்கழி மாழ்குபே ராளன் 
திகழ்நரிப் புறமே பாலையே மிருக 

சீரிட மாஞ்செங்கை யாழும் 
நிகருமூதிரைஆதிரைசிவன் தினமும் 
நீருரு ஆதிரையாமே . 

( 4 ) 
( இ - ள் . ) சகடு , தேர் , ஊற்றால் , பிரமநாள் , பண்டி , 
சதிவையம் , விமானம் ஆகியவை உரோகணியின் பெயர்கள் . 
மகசிரம் , மும்மீன் , மான்தலை , மதிநாள் , மார்கழி , 
குபேராளன் , நரிப்புறம் , பாலை ஆகியவை மிருகசீரிடத்தின் 
பெயர்கள் . மூதிரை ஆதிரை, செங்கை , யாழ் , சிவன் 
ஆகியவை திருவாதிரையின் பெயர்கள் . 


சாதக -2 


10 


புனர்பூசம் - பூசம் - ஆயிலியம் - மகம் - ஆகியவற்றின் பெயர்கள் 


ஆதிநாள் புனர்தம் பிண்டியும் கரும்போ 

டாவணம் எரிகழைதானே 
திது புனர் பூசம் குருவிநாள் கொடிறு 

சூழ்வண்டி காற்குளம் பூசம் 
அதிசயம் பாம்போடாவினாள் கௌவை 

ஆனஆ யிலியம தாகும் 
விதியுறு வேள்வி மிதிர்மாசி வாய்க்கால் 

வேட்டுவன் சனியநாள் மகமே . 


( 5 ) 


( இ - ள் . ) அதிதிநாள் , புனர்தம் , பிண்டி , கரும்பு , 
ஆவணம் , எரி , கழை ஆகியவை புனர்பூசத்தின் பெயர்கள் . 
குருவிநாள் , கொடிறு , வண்டி , காற்குளம் ஆகியவை பூசத்தின் 
பெயர்கள் . அதிசயம் , பாம்பு , ஆவிநாள் , கௌவை ஆகியவை 
ஆயிலியத்தின் பெயர்கள் . வேள்வி , மிதிர் , மாசி , வாய்க்கால் , 
வேட்டுவன் , சனியநாள் ஆகியவை மகத்தின் பெயர்கள் . 


பூரம் - உத்திரம் - அஸ்தம் ஆகியவற்றின் பெயர்கள் 
எலிபகவதிநாள் எழுஞ்சனி துர்க்கை 

எய்கணை நாவிதன் பூரம் 
பலிகொளும் சனியன்கதிர்பிறந்திடுநாள் 

பங்குனிஉத்திரமாகும் 
வலியுறு களிறு சாமரம் அங்கி 

வருக்கை மீன்கவுத்துவ நவ்வி 
நலிகை மீனை விரல் சாந்தி நாளெனவும் 

நவின்றனர் அத்தநாள் பெயரே . ( 6 ) 
( இ - ள் . ) எலி , பகவதிநாள் , எழுஞ்சனி , துர்க்கை , 
எய்கணை , நாவிதன் ஆகியவை பூரத்தின் பெயர்கள். சனியன் , 
கதிர் , பிறந்திடுநாள் , பங்குனி ஆகியவை உத்திரத்தின் 
பெயர்கள் . களிறு , சாமரம் , அங்கி , வருக்கை மீன் , 
கௌத்துவம் , நவ்வி , ஐவிரல் , சாந்தி நாள் ஆகிவை அத்தத்தின் 
பெயர் கள் . 


11 


சித்திரை - சுவாதி - விசாகம் -அனுடம் ஆயிவற்றின் பெயர்கள் 


அளக்குநெய் பயறு தூசுமீன் தச்சன் 

ஆடையே அறுவைசித் திரையாம் 
விளக்கொடு மரக்கால் காற்றுகாண்டீபம் 

வெறுநுகம் வீழ்க்கையும் சோதி 
துளக்கும்வை காசி முந்து நாட் காற்றுச் 

சுளகொடு முறமுற்றில் சேட்டை 
பழக்கமாம் விசாகம் போந்தைமித்திரநாள் 

பனையுடன் தேளுமே அனுடம் . 


( 7 ) 


( இ - ள் . ) நெய் , பயறு , தூசு , மீன் , தச்சன் , ஆடை , 
அறுவை ஆகியவை சித்திரையின் பெயர்கள் . விளக்கு , 
மரக்கால் , காற்று , காண்டீபம் , நுகம் , வீழ்க்கை ஆகியவை 
சுவாதியின் பெயர்கள் . வைகாசி முறம் , முற்றில் , சுளகு , 
முந்துநாள் , காற்று , சேட்டை ஆகியவை விசாகத்தின் 
பெயர்கள் . போந்தை , மித்திரநாள் , பனை , தேள் ஆகியவை 
அனுடத்தின் பெயர்கள் . 


கேட்டை - மூலம் - பூராடம் ஆகியவற்றின் பெயர்கள் 


ஈட்டிய சேட்டை எரிதழல் வேதி 

இந்திரை நாளும்கேட் டையதாம் 
தீட்டிய கொக்கு தேள்கடை குருகும் 

சிலையன்றிலானிவில் லுடனே 
ஊட்டிய அசுரர் நாளுமே மூலம் 

உடைகுளம் முற்குளம் நீர்தாள் 
நாட்டிய பூராடப்பெய ரென்றே 

நவின்றனர் நறைமலர் குழலே . 


( 8 ) 


( இ - ள் . ) சேட்டை , எரிதழல் , வேதி , இந்திரைநாள் 
ஆகியவை கேட்டையின் பெயர்கள் . கொக்கு , தேள் , காடை , 
குருகு , சிலை , அன்றில் , வில் , அசுரர் நாள் ஆகியவை 
மூலத்தின் பெயர்கள் . உடைகுளம் , முற்குளம் , நீர்நாள் 
ஆகியவை பூராடத்தின் பெயர்கள் என்று சோதிடநூல் 


12 


வல்லுநர்கள் கூறியுள்ளார்கள் என்பதை நறுமணம் நிறைந்த 
பூக்களைச் சூடியுள்ள கூந்தலையுடைய பெண்ணே ! 
அறிவாயாக . 


உத்திராடம் - திருவோணம் - அவிட்டம் - சதயம் 

ஆகியவற்றின் பெயர்கள் 
கடைநீர்க் குளமே ஆனிவிச்சுவநாள் 

கருதாடி உத்திராடந்தான் 
அடையுறும் உலக்கைச் சிரவண மாகும் 

அரித்தின மேதிரு வோணம் 
புடையுறு காகம் வசுநாள் பறவை 

புள்ளும் ஆ வணியுமே அவிட்டம் 
மடையுறும் சுண்டன் செக்குபோர்க் குன்று 
வருணநாள் சதயமுமாமே . 

( 9 ) 
( இ - ள் . ) கடைநீர்குளம் , ஆனி, விசுவநாள் , ஆடி 
ஆகியவை உத்திராடத்தின் வேறு பெயர்கள் . உலக்கை , 
சிரவணம் , அரிதினம் ஆகியவை திருவோணத்தின் பெயர்கள் . 
காகம் , வசுநாள் , பறவை , புள் , ஆவணி ஆகியவை 
அவிட்டத்தின் பெயர்கள் . சுண்டன் , செக்கு , போர் , குன்று , 
வருணனாள் ஆகியவை சதயத்தின் பெயர்கள் . 
பூரட்டாதி -உத்திரட்டாதி -இரேவதி ஆகியவற்றின் பெயர்கள் 
போற்றுமுற் கொழுங்கோல் புரட்டாசி நாழி 

பூரட்டாதியுமெனப் புகல்வார் 
மாற்றரும் அரிய முரசுபிற் கோலே 

மன்னவன் உத்திரட்டாதி 
ஏற்றமாம் இரவி நாள்கலந் தோணி 

இலங்கிய தொழுவுடன் நாவாய் 
சோற்றிய கடைநாள் பெருநாளென் றேதான் 
தூயரேவதிப்பெயராமே . 

( 10 ) 
( இ - ள் . ) முற்கொழுங்கோல் , புரட்டாசி , நாழி 
ஆகியவை பூரட்டாதியின் பெயர்கள் என்றவாறு . அரியமுரசு , 
பிற்கோல் , மன்னவன் ஆகியவை உத்திரட்டாதியின் 


13 


பெயர்கள் என்றவாறு . இரவிநாள் , கலம் , தோணி, நாவாய் , 
தொழு , கடைநாள் , பெருநாள் ஆகியவை இரேவதியின் 
பெயர்கள் . 


யோகத்தின் பெயர்கள் 
மருவியவிட் கம்பமுட னேபிரிதி ஆயுஸ் 

மான்சவுபாக்கியமும் சோபனமும் அதி கண்டம் 
தருசுகர்மந்திருதிச்சூலங்கண்டம் விருத்திச் 

சாற்றரிய துருவம்வியாக்காதம் அரிஷணமும் 
பெருகியவச்சிரம்சித்தி விதிபாதம் வரியான் 

பெறுபரிகம் சிவஞ்சித்தம் சாத்யமுடன் சுபமும் 
மருள்சுப்ரம் பிரமமுயர் ஐந்திரம்வை திருதி 

ஆகுமிரு பத்தேழும் யோகமெனலாமே . ( 11 ) 

( இ - ள் . ) விஷ்கம்பம் , பிரீதி , ஆயுஸ்மான் , சௌபாக் 
கியம் , சோபனம் , அதிகண்டம் , சுகர்மம் , திருதி , சூலம் , 
கண்டம் , விருத்தி , துருவம் , வியாகாதம் , அரிஷணம் , 
வச்சிரம் , சித்தி , விதிபாதம் , வரியான் , பரிகம் , சிவம் , சித்தம் , 
சாத்யம் , சுபம் , சுப்பிரம் , பிரமம் , ஐந்திரம் , வைதிருதி ஆகிய 
இருபத்தேழும் யோகத்தின் பெயர்கள் . 

கரணத்தின் பெயர்கள் 


பரிவிற் கரணப் பெயருரைக்கிற் 

பவம்பா லவமும் கவுலவமும் 
கரிய குழலாய் ! தைதுலையும் 

கரசைவணசை பத்திரையும் 
அரிய சகுனி சதுர்ப்பாதம் 

ஆன நாக வாகரணம் 
தெரிகி மித்துக் கரணமெனச் 

செப்பும் பதினொன் றெனலாமே . 


( 12 ) 


( இ - ள் . ) பவம் , பாலவம் , கவுலம் , தைதுலை , கரசை , 
வனசை , பத்திரை , சகுனி , சதுர்ப்பாதம் , நாகவம் , கிமித்து 
ஆகிய பதினொன்றும் கரணத்தின் பெயர்கள் . 


14 


இராசிகளின் பெயர்கள் 
மேஷம் - ரிஷபம் - மிதுனம் - கடகம் ஆகியவற்றின் பெயர்கள் 
கூறிய கொண்டல் வருடைமை ஆடு 

சொறிமறித்தகருமேடமதாம் 
ஏறுசே புல்ல மூரியான் குண்டை 

இயல்விடை இடபமே என்பர் 
மீறிய தண்டு செயமகள் வீணை 

விழவுயாழிரட்டையாம் மிதுனம் 
தேறிய ஞெண்டு சேக்கைநண்டலவன் 
செப்பிய நள்ளிகர்க் கடகம் . 

( 13 ) 
( இ - ள் . ) கொண்டல் , வருடை , ஆடு , மறி , தகர் 
ஆகியவை மேஷத்தின் பெயர்கள் . சே , புல்லம் , மூரியான் , 
குண்டை , விடை ஆகியவை இடபத்தின் பெயர்கள் . தண்டு , 
சயமகன் , வீணை , விழவு , யாழ் , இரட்டை ஆகியவை 
மிதுனத்தின் பெயர்கள் . ஞெண்டு , சேக்கை , நண்டு , அலவன் , 
நள்ளி ஆகியவை கடகத்தின் பெயர்களாகும் . 
சிம்மம் - கன்னி - துலாம் - விருச்சிகம் ஆகிவற்றின் பெயர்கள் 
அரிசிங்கம் வேங்கை புலியொடு மாவே 

யாளியும் சிங்கமும் என்பார் 
தெரிவையர் தமக்குப் பெயருள தெல்லாம் 

சிறப்புறு கன்னிக்கே யாகும் 
துரிதமாங் கோலே துலைநிறை நிறுப்பான் 

தூக்கும் வாணிபன்துலா பெயராம் 
விரிபுறு தெறுக்காற் தோளொடு விருட்சம் 

விருட்சிகம் எனவுரைத்தனரே. ( 14 ) 
(இ - ள் . ) அரி , சிங்கம் , வேங்கை , புலி , மா , யாளி 
ஆகியவை சிம்மத்தின் பெயர்கள் . பெண்களைக் குறிக்கும் 
பெயர்களெல்லாம் கன்னியின் பெயர்கள் . ( சேடி , தெரிவை , 
பெண் , மாது போன்றவை ) கோல் , துலை , நிறுப்பான், தூக்கு , 
வாணிபன் ஆகியவை துலாமின் பெயர்கள் . தெறுக்கால் , 
தேள் , விருட்சம் ஆகியவை விருச்சிகத்தின் வேறு பெயர்கள் . 


15 


தனுசு - மகரம் - கும்பம் - மீனம் ஆகியவற்றின் பெயர்கள் 


கொடுமரம் சாபம் கார்முகம் வில்லும் 

கூர்சிலை துரோணமும் தனுவாம் 
அடுசுறாக் கலைமான் மகரமே யாகும் 

அழகிய சால்குடம் கரகம் 
வடிவுறும் சாடி சரீரமே கும்பம் 

மயிலைமீன் சலசர மச்சம் 
முடுகிய மீனம் பெயரென லாகும் 

முகிழ்முலைப்பவளவாய் மொழியே!. ( 15 ) 


( இ - ள் . ) முகிழ்த்திருக்கக்கூடிய தனங்களையும் சிவந்த 
பவளம் போன்ற வாயினையும் இனிய மொழியையும் 
உடைய பெண்ணே ! கொடுமரம் , சாபம் , கார்முகம் , வில் , 
கூர்சிலை , துரோணம் ஆகியவை தனுசுவின் பெயர்கள் . சுறா , 
கலைமான் ஆகியவை மகரத்தின் பெயர்கள் . சால் , குடம் , 
கரகம் , சாடி , சரீரம் ஆகியவை கும்பத்தின் பெயர்கள் . 
மயிலை , மீன் , சலசரம் , மச்சம் ஆகியவை மீனத்தின் 


பெயர்களாகும் . 


கோள்களின் பெயர்கள் 


சூரியனின் பெயர்கள் 


பருதியாதித்தன் பங்கையன் பதங்கள் 

பனிப்பகை விண்மணி என்றூழ் 
அருணன்மார்த்தாண்டன் பாற்கரன் கதிரோன் 

ஆயிரங்கதிரினன் தபனன் 
இருள்வலி சண்டன் சூரியன் மித்திரன் 

எல்லியம் போருக நண்பன் 
தருமொழி வேந்தன் சூரனே சவிதா 

தரணிபன்சுடரவன் என்பார் . ( 


( 
16 
) 


16 


( இ - ள் . ) பருதி , ஆதித்தன் , பங்கையன் , பதங்கன் , 
பனிப்பகை ,விண்மணி , என்றூழ் , அருணன் , மார்த்தாண்டன், 
பாற்கரன், கதிரோன், ஆயிரம் கதிரினன் , தபனன் , இருள்வலி , 
சண்டன், சூரியன் , மித்திரன் , எல்லி , அம்போருக நண்பன், 
வேந்தன் , சூரன் , சவிதா, தரணிபன் , சுடரவன். 


இதுவுமது 


அனலியே பகலோன் வெய்யவன் பானு 

அரிஅண்ட யோனி ஏழ் பரியோன் 
கனலியே சான்றோன் விரோசனன் ஆத்மா 

காலத்தை அளந்திட்டோன் இரவி 
இனவிரிச்சிகனேதிவாகரன் ஒற்றை 

யாழியன் ஆதவன் உதயன் 
தினகரன் அருக்கன் ஞாயிறு விகர்த்தன் 

செப்பிய கிரணமாலியனே . 


( 17 ) 


( இ - ள் . ) அனலி , பகலோன், வெய்யவன் , பானு , அரி , 
அண்டயோனி , ஏழ்பரியோன் , கனலி , சான்றோன் , 
விரோசனன் , ஆத்மா, காலத்தை அளந்திட்டோன் , இரவி , 
இனன் , விரிச்சிகன் , திவாகரன் , ஒற்றையாழியன் , ஆதவன் , 
உதயன் , தினகரன் , அருக்கன் , ஞாயிறு , விகர்த்தன் , 
கிரணமாலியன் ஆகியவை சூரியனின் பெயர்கள் . 


மதியின் பெயர்கள் 


மதி இராக்கதிரோன் நிசாபதி களங்கன் 

வளர்பிறை அம்புலி அல்லோன் 
விதுவொடு சோமன் உடுபதித் திங்கள் 

வெண்கதிர்க்கடவுள் வெண் நிலவும் 
புதுமுயற் கூடு சசிகலா நிதியோன் 

புனர் சென்மன் புகலுறும் அலவன் 
அதிகதன்ணவனாம் குரங்கியோடிந்து 

அரிச்சகன் சந்திரனாமே . 


17 


( இ - ள் . ) மதி , இராக்கதிரோன் , நிசாபதி , களங்கன் , 
வளர்பிறை , அல்லோன் , விது , சோமன் , உடுபதி , திங்கள் , 
வெண்கதிர், கடவுள் , வெண்ணிலவு , முயற்கூடு , சசி , 
கலாநிதி , புனர்சென்மன் , அலவன் , தண்ணவன் , குரங்கி , 
இந்து , அரிச்சிகன் ஆகியவை சந்திரனின் பெயர்கள் . 


- 


செவ்வாய் , புதன் ஆகியோரின் பெயர்கள் 


மங்கலன் குருதி வக்கிரன் செந்தீ 

வண்ணனங் காரகன் ஆரல் 
பங்கமில் குசன் சேய் நிலமகன் இரத்தன் 

பவுமனக் கினியன்செவ் வாயாம் 
திங்களின் செல்வந் அனுவழி கணக்கன் 

சிந்தைகூரியன் மேதை சாமன் 
பொங்கிடும் அறிஞன் தூதன்மால் புலவன் 

புந்திபண்டிதன் புதன் என்ப . 


( 19 ) 


( இ - ள் . ) மங்கலன் , குருதி , வக்கிரன் , செந்தீவண்ணன், 
அங்காரகன் , ஆரல் , குசன் , சேய் , நிலமகன் , இரத்தன் , 
பவுமன் , அக்கினியன் ஆகியவை செவ்வாயின் பெயர்கள் . 
திங்களின் செல்வன் , அனுவழி , கணக்கர் , சிந்தை கூரியன் , 
மேதை , சாமன் , அறிஞன் , தூதன் , மால் , புலவன் , புந்தி , 
பண்டிதன் ஆகியவை புதனின் பெயர்கள் என்றவாறு . 


குரு , சுக்கிரன் ஆகியோரின் பெயர்கள் 


தீதிலாத் தெய்வ மந்திரி அமைச்சன் 

சிகண்டிகன் இரணியன் வேந்தன் 
கோதிலாண்டளப்பான் அந்தணன் மறையோன் 

குருபொன்னன் தமனியன் சீவன் 
வேநல் வியாழப் பெயர்சுங்கன் மழைக்கோள் 

வெள்ளிபார்க்கவன்புகர் பளிங்கு 
ஆதிசல் லியனும் பிரசுரன் சிதனோ, 

டசுரர்மந்துரிசுக்கிரன் கவியே . ( 20 ) 


சாதக -3 


18 


இ - ள் . ) தெய்வ மந்திரி , அமைச்சர் , சிகண்டிகன் , 
ரணியன் , வேந்தன் , ஆண்டளப்பான் , அந்தணன் , 
மறையோன் , குரு , பொன்னன் , தமனியன் , சீவன் ஆகியவை 
குருவின் பெயர்கள் . சுங்கன் , மழைக்கோள் , வெள்ளி , 
பார்க்கவன் , புகர் , பளிங்கு , சல்லியன் , பிரசுரன் , சிதன் , அசுரர் 
மந்திரி, கவி ஆகியவை சுக்கிரனின் பெயர்கள் . 


சனி -இராகு - கேது - குளிகன் இவர்களின் பெயர்கள் 


கதிர்மகன் மந்தன் பிணிமகன் பங்கு 

கரியவன் முதுமகன் பங்கு 
நிதியுறும் காரி முடவன்பச்சிமத்தோன் 

நீலன் ஆயுவுக்கிறை சனியன் 
மதியுணும் இராகுப் பெயர்கரும் பாந்தள் 

வருகேது பேர்சிகி மற்றை 
அதிகசெம் பாந்தள் குளிகன்பேர் மாந்தி 

ஆமெனவுரைத்தனர்கள் அமுதே 


( இ - ள். ) கதிர்மகன் , மந்தன் , பிணிமுகன் , சவுரி , 
கரியவன் , முதுமகன், பங்கு , காரி , முடவன் , பச்சிமத்தோன் , 
நீலன் , ஆயுவுக்கிறை , சனியன் ஆகியவை சனியின் பெயர்கள் . 
கரும்பாந்தன் இராகுவின் பெயர் . சிகி , செம்பாந்தள் 
கேதுவின் பெயர்கள் . மாந்தி குளிகனின் பெயர் எனவும் 
கற்றுணர்ந்த சோதிடர்கள் எடுத்துரைத்துள்ளனர் . 


காலநிகண்டு முற்றிற்று . 


19 


காரக நிகண்டு 


மேஷத்தின் உருவமும் காரகமும் 


மேடந்தான் மேட ரூபமே யாகும் 

மேவிடம் காடுநாற்காலாம் 
நீடிய தாது ஆகுங்கீழ்த் திசையாம் 

நிறம்சிவப் பரசன்சாதியதாம் 
தேடிய ஆண்பால் நிலமகன் வீடாம் 

தினகரன் தனக்குச்சமாகும் 
வீடிய சனிக்கு நீசமாம் இரவில் 

விழித்திடும்சர இராசியும் என்பார் . 


( 22 ) 


( இ - ள் . ) மேடத்தின் வடிவம் ஆடாகும் . இடம் - காடு ; 
கால் - நாற்கால் ; தாது இராசி ; திசை - கிழக்குத்திசை ; நிறம் 
சிவப்பு ; சாதி -சத்திரியன் ; இராசி-ஆண் இராசி . செவ்வாய்க்கு 
ஆட்சிவீடு ; சூரியனுக்கு உச்சவீடு , சனிக்கு நீசவீடு ; இரவில் 
விழித்திருக்கும் இராசி ; இராசி - சர இராசியாகும் . 


பத்தின் உருவமும் காரகமும் 
இடபந்தான் இடப ரூபமாம் வழியே 

இடநிறம் வெண்மைய தாகும் 
அடர்திசைகிழக்காம் சாதிவேளாளன் 

அணிநாற் காலதாம் மூலம் 
குடமுலைப் பெண்பால் நிலையுள இராசி 

கோதறு வெள்ளியின் வீடு 
தடமதிக் குச்சம் இராகுவில் நீசம் 

தானிராக்காலத்தில் விழிக்கும் . ( 23 ) 
(இ - ள். ) இடபத்தின் வடிவம் இடபமாகும் ; நிறம் - 
வெண்மை ; திசை - கிழக்கு ; சாதி - வேளாளன் ; கால் - நாற்கால் ; 
மூல இராசி ; இராசி - பெண் இராசி ; இராசி - ஸ்திரம் ; 
சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு ; சந்திரனுக்கு உச்சவீடு ; இராகுவுக்கு 
நீசவீடு ; இரவில் விழிக்கும் இராசி . 


20 


மிதுனத்தின் உருவமும் காரகமும் 


மிதுனமே ஆணும் பெண்ணுரு வாகி 

வீணையும் தடியுமே ஏந்தி 
இதமுற நிற்கும் வணிகனிற் சாதி 

இடமுளஊர்நிறம் கறுப்பாம் 
சதருள சீவன் பதமிரண்டுளது 

சாற்றிய புதனுறை வீடு 
திதமுறு தென்கீழ்த் திசைசிரசுதயம் 

திம்பகல் விழித்திடுமு பயராசி . 


( 24 ) 


(இ - ள் . ) மிதுனத்தின் வடிவம் ஆணும் பெண்ணு 
வீணையும் தடியும் ஏந்தி நிற்பது போன்றதாகும் . சாதி - வணிகர் 
சாதி ; இடம் - ஊர்; நிறம் -கறுப்பு ; சீவ இராசி ; கால் - இரண்டு ; 
புதனுக்கு ஆட்சி வீடு ; கிழக்கு - தென்கிழக்கு ; சிரசு உதய 
மாகும் ; பகல் விழித்திடும் இராசி ; உபய இராசியாகும் . 


கடகத்தின் உருவமும் காரகமும் 


இகல்கட கந்தான் நண்டுள ரூபம் 

இடங்கரை மறையவர் சாதி 
திகல்திசைதெற்காம் பகலினிற்றூங்கும் 

திரிஇராசிதாதுவு மாகும் 
பகர்நிறம் வெள்ளையாம்பல காலாம் 

பாம்புக்குப் பகைமதி வீடாம் 
பகல்குருக் குச்சம் குசனுக்கு நீசம் 

பொருஞ்சர ராசியும் என்பர் . 


( 25 ) 


( இ - ள் . ) கடகத்தின் வடிவம் நண்டாகும் ; இடம் - 
கடற்கரை ; சாதி - மறையவர் ; திசை- தெற்கு ; பகலினில் 
தூங்கும் ; பெண் இராசியாகும் ; தாது இராசி ; நிறம் - 
வெண்மை ; கால்கள் பல உண்டு; பாம்புக்குப் பகைவீடாகும் ; 
சந்திரனுக்கு ஆட்சி வீடாகும் . குருவுக்கு உச்ச வீடாகும் ; 
செவ்வாய்க்கு நீச வீடாகும் ; சர இராசியாகும் . 


21 


சிம்மத்தின் உருவமும் காரகமும் 


மன்னிய சிங்கம் சிங்கரூ பந்தான் 

மலையிடந் திசைதெற்க தாகும் 
மின்னிறம் சிவப்பாம் பகல் விழித்திருக்கும் 

விளங்கிய மூலநாற் காலம் 
பொன்னணி வேதர் சாதி செங்கதிரோன் 

பொருந்திய வீடதே யாகும் 
பன்னிய பலமே கூர்திர ராசிப் 

பாம்புக்குப் பகையுள வீடே . 


( 26 ) 


(இ - ள். ) சிம்ம இராசி - சிங்கத்தின் வடிவை உடையது ; 
இடம் - மலை ; திசை- தெற்கு ; நிறம் -சிவப்பு ; பகலில் 
விழித்திருக்கும் ; மூல இராசி ; கால் -நாற்காலாகும் ; சாதி - 
அந்தணர் ; சூரியனுக்கு ஆட்சிவீடு ; பாம்புக்குப் பகைவீடு; திர 
இராசியாகும் . 


கன்னியின் உருவமும் காரகமும் 


கோதிலாக் கன்னி பெண்ணுரு வாகிக் 

கொழுங்கனல் ஏந்தியே நிற்கும் 
சாதிவேளாளன் ஊரிடமாகும் 

சாருந்தென் மேற்றிசை இருகால் 
தீதிலா உபயம் சீவனாம் பகலிற் 

றிருட்டியாம் நிறங்கறுப்பாகும் 
ஓதிய புந்திக் காட்சியுச்சமொடு 

ஒண்புகர் நீசம்பாம் பாட்சி . 


( 27 ) 


( இ - ள் . ) கன்னி இராசி - பெண் உருவினில் கைகளில் 
தீக்கனலை ஏந்தி நிற்கும் . சாதி - வேளாளன் ; இடம்- ஊர் ; 
திசை- மேற்றிசை ; கால் -இருகால் ; உபய இராசியாகும் ; சீவ 
இராசியாகும் ; பகல் பார்வை உடையது ; நிறம் - கறுப்பாகும் ; 
புதனுக்கு ஆட்சிவீடும் ; உச்சிவீடும் ; சுக்கிரனுக்கு நீச 
வீடாகும் ; பாம்புக்கு ஆட்சி வீடாகும் . 


22 


துலாத்தின் உருவமும் காரகமும் 


வருந்துலாத்தானே தராசுகைக் கொண்டே 

வணிகன் போல் இருக்குங்கால் இரண்டாம் 
தருபுனல் வரையில் இடநிறம் வெள்ளை 

சாதியில் வணிகனேயாகும் 
உருகிய தாது மேற்றிசை இரவி 

உறங்கிடும் வெள்ளியின் வீடாம் 
பொருசனிக் குச்சம் அருக்கர்க்கு நீசம் 

பொருந்திய வீடெனப் புகல்வார் . ( 28 ) 


( இ - ள் . ) துலாம் இராசி - தராசுவை கையில் ஏந்திய 
வணிகனின் தோற்றம் . கால்- இரண்டு ; இடம் - மலை ; நிறம் - 
வெள்ளை ; சாதி - வணிகன் ; தாது இராசியாகும் ; திசை 
மேற்றிசை ; பகலில் உறங்கிடும் ; சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு ; 
சனிக்கு உச்சவீடு ; சூரியனுக்கு நீசவீடு ; சர இராசியாகும் . 


விருச்சிகத்தின் உருவமும் காரகமும் 


விருட்சிகம் தேளின் உருவமாய் கிணறு 

வியனிட மாகும்பல் காலாம் 
முரிப்பிலா மறையோர் சாதிமேற் றிசையாம் 

மூலமாம் பெண்ணென மொழிவார் 
வரிப்பொடு பகலில் விழித்திடும் பசுமை 

வண்ணமாம் இராகுவுக் குச்சம் 
பரித்த சேய் வீடு சோமர்க்கு நீசம் 

பகர்ந்தனர் பங்கயத் திருவே . 


( 29 ) 


( இ - ள் . ) விருச்சிகம் தேளின் உருவம் ; இடம் -கிணறு ; 
கால் - பலகால்கள் ; சாதி - மறையோர் ; திசை- மேற்றிசை; மூல 
இராசியாகும் ; பெண் இராசியாகும் ; பகலில் விழித்திருக்கும் ; 
இராகுவுக்கு உச்சவீடு; செவ்வாய்க்கு ஆட்சிவீடு ; சந்திரனுக்கு 
நீசவீடு ; திர இராசியாகும் என்று சோதிட வல்லுநர்கள் 
கூறியுள்ளனர் . 


23 


தனுசுவின் உருவமும் காரகமும் 


வடிவுளதனுவே அரையின் கீழ்க் குதிரை 

வடிவுமேல் மானிட வடிவாம் 
நெடியவிற் கையில் ஏந்தியே வடமேல் 

நிலையுறும் இடமது தோட்டம் 
முடிமன்னர் சாதி நிறம்சிவப்பிருகால் 
மொழியும் 

ஆண் சீவனாம் உபயம் 
துடிபெறு குருவின் வீடதாம் பகலிற் 

றுணைவிழித்துஞ்சிடும் இராசி . ( 30 ) 
( இ - ள் . ) தனுசு - மனிதனின் இடுப்பிற்குக் கீழே 
குதிரையின் வடிவம் . கையில் வில்லை ஏந்தியபடி இருக்கும் ; 
இடம் - தோட்டம் ; சாதி - சத்திரியர் ; நிறம் -சிவப்பு ; 
கால்- இரண்டு ; ஆண் இராசியாகும் . சீவ இராசியாகும் . உபய 
இராசியாகும் . குருவிற்கு ஆட்சி வீடாகும் . பகலில் 
உறங்கிடும் இராசி . 


மகரத்தின் உருவமும் காரகமும் 


மகரந்தான் சுறவும் கலையுமென்றிரண்டு 

வடிவதாம் வடதிசை உதிக்கும் 
பகரிடம் நதியாம் சாதிவேளாளன் 

பறவை பெண்தாதுவென்றுரைப்பார் 
புகனிறங் கறுப்பு நிசிவிழித்திருக்கும் 

பூமகள் தனக்குச்சவீடாம் 
நிகறசனிக் காட்சி வீடுபொன்னவர்க்கு 

நீசமென்றுரைத்தனர் நிறையோர் . ( 31 ) 
( இ - ள் . ) மகர இராசி சுறா , கலைமான் என்று இரண்டு 
வடிவங்கள் ; திசை- வடதிசை; இடம் - நதி ; சாதி - வேளாளன் ; 
பறவை ; பெண் இராசியாகும் ; தாது இராசியாகும் ; நிறம் 
கருப்பு ; இரவில் விழித்திருக்கும் ; செவ்வாய்க்கு உச்சவீடு ; 
சனிக்கு ஆட்சிவீடு , குருவிற்கு நீசவீடு என்று சோதிடக்கலை 
வல்லவர்கள் கூறியுள்ளார்கள் . 


24 


கும்பத்தின் உருவமும் காரகமும் 


கும்பந்தான் புருட னாகியே கையிற் 

குடந்தனை ஏந்தியே நிற்கும் 
அம்புவி இடமாம் வாணிகன் இருகால் 

ஆள்வடதிசையினி திருக்கும் 
விம்பமாம் பச்சை நிறம்பகல் விழிக்கும் 

மிகநின்ற ராசி நீலனுக்கே 
நம்புறு வீடாம் அதனன்பாணத்தை 

நகைசெயும் மலர்விழித் திருவே . ( 32 ) 
இ - ள் . ) மன்மதனின் மலர் அம்புகளை எள்ளி நகை 
யாடும் மலர் போன்ற விழிகளைஉடைய பெண்ணே ! கும்ப 
இராசி - ஆண் ஒருவன் கையில் குடத்தை ஏந்திய வடிவம் ; 
இடம் -நிலம் ; சாதி - வணிகன் ; கால் -இருகால் ; ஆண் 
இராசியாகும் ; திசை- வடதிசை ; நிறம் - பச்சை ; பகலில் 
விழிக்கும் சனிக்கு ஆட்சி வீடு ; திர இராசியாகும் . 


மீனத்தின் உருவமும் காரகமும் 


மீனமே இருமீன் வாலொரு தலையு 

மேவைத்து வட்டம தாகித் 
தானெழு வதும்விழுவதும் ஆகும் 

சாதியின் மறையவன் வடகீழ் 
ஆனதிக் கிடநீர்ப் பெண்ணிறம் பச்சை 

அரும்பகல் விழித்திடும் சீவன் 
பூனதப் பறனவு பயம்பொன் வீடு 

புகர்க்குச்சம் புதனுக்கு நீசம் . 


( 33 ) 


( இ - ள் . ) மீன இராசி - இரு மீன்கள் வாலோடு தலையை 
வைத்து வட்டமானது போன்று மேலெழுவதும் கீழெழுவது 
மான தோற்றம் . சாதி - மறையவன் ; திசை- வட கிழக்கு ; 

டம் - நீர் ; பெண் இராசியாகும் ; நிறம் - பச்சை ; பகலில் 
விழிக்கும் இராசி ; உபய இராசியாகும் ; குருவுக்கு ஆட்சி 
வீடு ; சுக்கிரனுக்கு உச்சவீடு ; புதனுக்கு நீசவீடாகும் . 


25 


இராசிகளின் அமிர்த பாகை 
சிலையரி மறியும் இருபத்தொன்றதனிற் 

தெரிவைமான் விடைபதினாறிற் 
துலையுடன் கும்பம் மிதுன மோர் மூன்றிற் 

சொல்லுஞெண்டிருபத்து நான்கின் 
மலைவிலாமீன்றே நடக்குமே ஏழாம் 

வகுத்த இப்பாகையி லேதான் 
நிலையுறும் அமிர்த மாமென உரைத்தார் 

நிறைமதி முகத்தணங்கரசே ! ( 34 ) 
( இ - ள் . ) நிறைந்த திங்களைப் போன்ற முகத்தைக் 
கொண்ட பெண்களுக்கரசே ! தனுசு , சிம்மம் . மேடம் 
ஆகியவற்றிற்கு இருபத்தோராம் பாகை அமிர்த பாகை ; 
கன்னி , மகரம் , இடபம் ஆகியவற்றிற்குப் பதினாறாம் பாகை 
அமிர்த பாகை ; துலாம் , கும்பம் , மீனம் ஆகியவற்றிற்கு 
மூன்றாம் பாகை அமிர்த பாகை ; கடகத்திற்கு இருபத்து 
நான்காம் பாகை அமிர்த பாகையாகும் . 


இராசியூணும் சல இராசிகளும் 
மேடமோடிடபங்கன்னிவெஞ் சிலையின் 

விடமராமுற்பங்கில் உண்ணும் 
நாடிய மிதுனம் சிங்கம் கோற் கும்பம் 

நடுக்கூற்றில் விடங்கழு கூணாம் 
ஆடிய மகரங்கடகம் தேள்மீன் 

அந்தத்தில் விடம்பன்றி ஊணாம் 
கூடிலா வன்கோல் விடைகுடம் மான்மீனை 

கொறிசல் இராசியாய்க் கூறும் . 


( 35 ) 


இ - ள். ) மேடம் , இடபம் , கன்னி , தனுசு ஆகியவற்றை 
முற்பங்கில் பாம்பு ஊண் ; மிதுனம் , சிம்மம் , துலாம் , கும்பம் 
ஆகியவற்றில் நடுக்கூற்றில் கழுகு ஊண் ; மகரம் , கடகம் , 
விருச்சிகம் , மீனம் ஆகியவற்றில் இறுதியில் பன்றி ஊண் ; 
துலாம் , இடபம் , கும்பம் , மகரம் , மீனம் , மேடம் ஆகியவை 
சல இராசிகள் என்று கூறுவார்கள் . 


சாதக -4 


26 


குறிப்பு : நீர் முதலியவற்றிற்கு அதிகாரம் அல்லது 
காரகாதிபத்தியம் பெற்ற இராசியைச் சல இராசி என்பர் . 
இவை கடகம் , கும்பம் , மகரம் , மீனம் , விருச்சிகம் என்று 
கூறும் நூல்களும் இடபம் , துலாமாகியவைகளும் சேர்த்து 
ஏழு இராசிகள் என்று கூறும் நூல்களும் உள்ளன. இவற்றில் 
கடகம் , மீனம் இனவ முழு சலராசி என்றும் , கும்பம் , மகரம் 
இவை முக்கால் சலஇராசி என்றும் , துலாம் அரைசல இராசி என்றும் 
இடபம் , விருச்சிகம் காற் சல இராசி என்றும் கூறுவருமுளர் 
என்று சோதிடப் பேரகராதி கூறுகிறது . 


கிரகங்களின் கால்களும் சலக் கிரகங்களும் 


ஏற்றிய புந்தி பொன்னோர் இருபாதக் கிரகம் என்பார் 
சாற்றிய கதிரோன் செவ்வாய் சதுர்ப்பாத கிரகம் என்பார் 
வேற்றுமைச்சனியன்தானே வெகுபாதம் என்னல் வேண்டும் 
மாற்றரும் வெள்ளி திங்கள் வருஞ்சலக்கிரக மாமே . (36 ) 


( இ - ள் .) புதன் , பொன் ஆகியவை இரண்டு கால்களை உடைய 
கோள்கள் ; சூரியன், செவ்வாய் ஆகியவை நான்கு கால்களை உடைய 
கோள்கள் . சனி பலகால்களை உடைய கோளாகும் ; சுக்கிரன் , வெள்ளி 
ஆகியவை இரண்டும் சலக்கோள்களாகும் . 


தாது மூலக் கிரகங்கள் 


சனி செவ்வாய் இராகு கேதும் தாதுவின் கிரக மாகும் 
முனிவிலாக் கதிரோன் வெள்ளி மூலத்தின் கிரக மாகும் 
பனிமதி யுடன்வி யாழம் பண்புறு கணக்கன் தானும் 
குனிசிலை முதலாய் ! சீவ கோள்களென்றுரைத்த வாறே . ( 37 ) 


(இ - ள் . ) சனி , செவ்வாய் , இராகு , கேது ஆகியவை 
தாதுக்கோள்கள் ; சூரியன் , சுக்கிரன் ஆகியவை மூலக் கோள்கள் ; குரு , 

, 
புதன் ஆகியவை சீவக்கோள்கள் என்று கற்றறிந்தோர் 
கூறியுள்ளார்கள் என்பதை வளைந்த வில்லைப் போன்ற 
நெற்றியையுடைய பெண்ணே ! அறிவாயாக . 


27 


உதயங்களும் கர்ப்ப , துவார வான்மீயங்களும் 


விதமுறு மிதுனம் துலாங்கன்னி சிங்கம் 

விருச்சிகம் கும்பமிவ் வாறும் 
உதயந்தான் சிரசு முன்னதாய் உதிக்கும் 

உயர்சிலை விடைமறி கடகம் 
வதைசெயும் பிருட்டம் முன்னுற உதிக்கும் 

மகரமீன் இவ்விரு வகையாம் 
மதிசரந்துவாரம்கர்ப்பமே உபய 

மானவான் மீயமற் றென்பார். 


( 38 ) 


( இ - ள் . ) மிதுனம் , துலாம் , கன்னி , சிம்மம் , விருச்சிகம் , 
கும்பம் இவை ஆறின் உதயத்தின் பொழுது சிரசு முதலில் 
உதிக்கும் . தனுசு , இடபம் , மேடம் , கடகம் இவை நான்கின் 
உதயத்தின் பொழுது பிருட்டம் முதலில் உதிக்கும் . மகரம் 
மீனம் ஆகியவை இரண்டின் உதயத்தின் பொழுது சிரசும் 
பிருட்டமும் ஆகிய இரண்டிலும் உதிக்கும் . சர இராசிகள் 
துவாரம்; ஸ்திர இராசிகள் வான்மீயம், உபய இராசிகள் கர்ப்பம் . 

குறிப்பு : மேடம் , கடகம் , துலாம் , மகரம் ஆகியவை 
துவார இராசிகள் . இடபம் , சிம்மம் , விருச்சிகம் , கும்பம் 
ஆகியவை வான்மீய இராசிகள் ; மிதுனம் , கன்னி , தனுசு , மீனம் 
ஆகியவை கர்ப்ப இராசிகள் . 


இராசிகளின் திசைநோக்கு 


ஆடுகீழ்ப்பாலே நோக்கிடும் சிங்கம் 

அருஞ்சிலைதான் தென்கீழ் நோக்கும் 
கூடிரும் இடபம் தென் திசைநோக்கும்கூர் 

கன்னிமகரந்தென்மேற்கு 
நாடுற நல்ல மிதுனமேல் நோக்கு 

நற்கும்பம் துலாம் வட மேற்காம் 
ஊடுற நோக்கு ஞெண்டுமீன் மேற்காம் 

உகந்துகீழ் வடதிசை நோக்கும் . ( 39 ) 


28 


( இ - ள் . ) மேடம் இராசி கிழக்குத் திசையை நோக்கும் ; 
சிம்மம் , தனுசு ஆகிய இராசிகள் தென்கிழக்குத் திசையை 
நோக்கிடும் ; இடப இராசி தென்திசையை நோக்கும் ; கன்னி , 
மகரம் ஆகிய இராசிகள் தென்மேற்குத் திசையை நோக்கும் ; 
மிதுன இராசி மேற்குத் திசையை நோக்கும் . கும்பம் , துலாம் 
ஆகிய இராசிகள் வடமேற்குத் திசையை நோக்கும் ; கடகம் , 
மீனம் , விருச்சிகம் ஆகிய இராசிகள் வடதிசையை நோக்கும் . 


இராசிகளின் வகைகள் 


ஓதிய மிதுனம் கன்னி கோல் கும்பம் 

உரைத்திடு மானிட இராசி 
காதுறு சிங்கம் சிலைமறி இடபம் 

கருதிய மிருகராசியதாம் 
சீதமாமீன மகரமிவ் விரண்டும் 

சீர்கொடு பறக்குமி ராசி 
ஏதில்கர்க் கடகம் விருட்சிகம் பலகால் 

இராசியென்றுரைத்திட லாமால் . ( 40 ) 
(இ - ள் . ) மிதுனம் , கன்னி , துலாம் , கும்பம் ஆகிய 
இராசிகள் மானிட இராசிகள் ; சிம்மம் , தனுசு , மேடம் , இடபம் 
ஆகிய இராசிகள் மிடுக இராசிகள் ; மீனம் , மகரம் ஆகிய இராசிகள் 
பறக்கும் இராசிகள் ; கடகம் , விருச்சிகம் ஆகிய இராசிகள் பலகால் 
இராசிகள் என்று சொல்லுவார்கள் . 


இராசி வலிதும் கிரகங்களின் கால வலிதும் 


உதயத்தின் மானுட ஓரையே வலிதாம் 

ஒருபது நான்குகால் ஓரை 
பதமிகும் ஓரை ஏழினில் விஜயம் 

பறத்தநீர்க் கீழ்விஜயமதாம் 
மதமிகும் மனித இராசியே பகலில் 

வலிதென்பர் இரவிநாற் காலும் 
சதமிகும் பறவையொடுபல காலும் 

சந்தியில் வலிதென்பர்தானே ! 


( 41 ) 


29 


( இ - ள் . ) மனித இராசியே , இராசிகளில் வலிமை 
யுடையதாகும் . மேடம் , இடபம் , சிங்கம் , தனுசு ஆகிய 
நான்கு கால்களை உடைய இராசிகளை பத்தாமிடத்தில் 
வலிமையுடையவை . பல கால்களையுடைய கடகம் , 
விருச்சிகம் ஆகிய இராசிகள் ஏழாமிடத்தில் வலிமை 
உடையவை ; பறக்கும் இராசிகளான மகரம் , மீனம் ஆகியவை 
நான்காம் இடத்தில் வலிமை உடையவை . மனித இராசி 
பகலில் வலிமையுடையது ; அதைப் போலவே , நாற்கால் 
இராசிகளும் பகலில் வலிமையுடையவை . பறக்கும் 
இராசிகளும் பல கால்களை உடைய இராசிகளும் மாலைப் 
பொழுதில் வலிமையுடையவை என்று கூறுவார்கள் . 

இராசி அதிகார பலன் முற்றும் . 
இரவிமதி பாக இராசிகளில் நின்ற கிரக வலிமை 
சிங்கமே முதலாய் ஆறிராசியுமே 

செழும்பகற் கதிரவன் கூறாம் 
தங்கிய நிசியிற் குடம் முதல் ஆறும் 

சந்திரன் கூறெனச்சாற்றும் 
இங்கிவர்கூறு தனிசுபருடனே 

இவர்களே இனிதுடன் இருக்கில் 
அங்கவர் பலத்தை உடையரென்றுரைத்தார் 

அன்னமென் நடையுடை அணங்கே ! ( 42 ) 
( இ - ள் . ) அன்னத்தை ஒத்த மென்மையான நடை 
யுடைய பெண்ணே ! சிம்மம் , கன்னி , துலாம் , விருச்சிகம் , 
தனுசு , மகரம் ஆகிய ஆறு இராசிகளும் சூரியனின் கூறாகும் . 
கும்பம் , மீனம் , மேடம் , இடபம் , மிதுனம் , கடகம் ஆகிய 
ஆறு இராசிகளும் சந்திரனின் கூறாகும் . கோள்களுடன் தனி 
சுபக்கோள்கள் கூடி இருந்தால் அக்கோள்கள் பலமுடையவர் . 
இரவி , மதி , செவ்வாய் கிரகங்களின் நட்பு , ஆட்சி , உச்சம் , 

பகை , நீசம் , சமத்துவம் 
சூரியனுக் குறவு செவ்வாய் மதிசெம்பொன் ஆட்சி 

தூயசிங்க மேடமுச்சம் துலாநீசமாகும் 
காரிவெள்ளி பாம்புபகை புதன் சமனாம் மதிக்குக் 

கதிர்புந்தி நட்பாகும் கர்க்கடகம் ஆட்சி 


30 


நேரிடபம் உச்சந்தேள் நீசமராப் பகையாம் 

நிகர்மற்றோர் சேய்க்கு நட்பு மதிபொன்னோன் ஆட்சி 
கூரிடமே டம்தேலாம் மகரமுச்சம் கடகம் 

கொடுநீசம் பகை புதன்மற் றோர்சமனாய்க் கூறே ( 43 ) 


இ - ள். ) சூரியனுக்கு நட்பு செவ்வாய் , சந்திரன், குரு 
ஆகிய கோள்கள் . ஆட்சி வீடு -சிம்ம இராசி ; உச்சவீடு - 
மேடஇராசி ; நீசவீடு - துலாம் இராசியாகும் . சனி , சுக்கிரன் , 
இராகு , கேது பாம்புகள் பகையாகும் . புதன் சமமாகும் . 
சந்திரனுக்குச் சூரியன் , புதன் ஆகிய கோள்கள் நட்பாகும் . 
ஆட்சி வீடு கடக இராசி ; உச்சவீடு - இடப இராசி ; நீசவீடு 
விருச்சிக இராசி ; இராகு கேது பாம்புகள் பகையாகும் . 
செவ்வாய்க்கு நட்பு சந்திரன் , குரு ஆகிய கோள்கள் . ஆட்சி 
வீடுகள் - மேட இராசியும் , விருச்சிக இராசியும் உச்சவீடு - மகர 
இராசி ; நீசவீடு - கடகமாகும் . புதன் பகையாகும் . மற்றவர்கள் 
சமமாகும் . 


புதன் , குரு கிரகங்களின் நட்பு , ஆட்சி , உச்சம் , பகை , நீசம் . சமம் 


புதனுக்கு நட்பு வெள்ளி கதிராட்சி கன்னி 
புகழ்மிதுனம் ஆடும் 

உச்சம் கன்னிநீசம் மீனம் 
மதிபகைமற் றோர் சமனாம் பொன்னவனுக் குறவு 

மதி பானு சேயாட்சி தனுசுமீனாகும் 
அதிகஉச்சங்கர்க்கடகம் மாமகர நீசம் 

அரிய புதன் வெள்ளிபகையாகும் மற்றோர் சமனாம் 
புதிய நறுஞ்செழுங்கமலப் பொருட்டிலர சிருக்கும் 
புளகிதப்பூண்முலையுடைய பொற்கொடிமின் 

னிடையே . ( 44 ) 
( இ - ள் . ) புதிதாக மலர்ந்திருக்கக் கூடிய செழுமையான 
தாமரைமலரின் பீடத்தில் வீற்றிருக்கும் கண்டோரைப் 
புளகாங்கிதம் அடையச் செய்யும் ஆபரணங்களை அணிந்த 
தனங்களையுடைய மின்னலையொத்த பொன்போன்ற 
இடையையுடைய பெண்ணே புதனுக்கு நட்பு சுக்கிரன் , 
சூரியன் ஆகிய கோள்கள் . ஆட்சி வீடுகள் - கன்னி இராசியும் 


31 


மிதுன இராசியும் ; உச்சவீடு - கன்னி இராசி ; நீசவீடு - மீன 
இராசி ; சந்திரன் பகை . செவ்வாய் , குரு , சனி , இராகு , கேது 
ஆகியவை சமமாகும் . குருவிற்கு நட்பு சூரியன் , சந்திரன் , 
செவ்வாய் ஆகிய கோள்கள் . ஆட்சி வீடுகள்-தனுசு இராசியும் 
மீன இராசியும் . உச்சவீடு - கர்க்கடக இராசி . நீசவீடு - மகர 
இராசி . புதன் , சுக்கிரன் ஆகியவை பகை . சனி, இராகு , கேது 
ஆகியவை சமமாகும் . 


சுக்கிரன் , சனி கிரகங்களின் நட்பு , ஆட்சி உச்சம் , 

பகை , நீசம் , சமம் 


சுக்கிரனுக் குறவுபுந்தி சனியாட்சி விடைகோல் 

சொன்மீனம் உச்சமாம் கன்னியே நீசம் 
மிக்ககதிர்ப் பகைமற்றோர் சமனாகும் சனிக்கு 

வெள்ளிபுந்தி நட்பாகும் ஆட்சிகுடம் மகரம் 
தக்கதுலாம் உச்சமாம் மேடந்தான் நீசம் 

சந்திரன்சூரியன் செவ்வாய்ப் பகைமற்றோர் சமனாம் 
திக்கனைத்தும் புகழ்படைத்த கணித நூற் புலவர் 
தெரிந்துரைத்த படியிதனைத் தெரிந்தருட்செந் 

திருவே . ( 45 ) 


( இ - ள் . ) சிவந்த திருமகளையொத்த பெண்ணே ! 
திசைகள் அனைத்தும் போற்றும்படியாக புகழுடன் 
விளங்கக்கூடிய சோதிட நூல்களைக் கற்று ஆராய்ந்துணர்ந்து 
உரைக்கும் புலவர்கள் தெரிந்து உரைத்தபடி தெரிந்தருள் 
வாயாக . சுக்கிரனுக்கு நட்பு புதன் , சனி ஆகிய கோள்கள் . 
ஆட்சி வீடுகள் - இடப இராசியுந்துலாம் இராசியும் . உச்சவீடு - 
மீன இராசி நீசவீடு கன்னி இராசி . சூரியன் பகை . செவ்வாய் , 
குரு ஆகியவை சமனாகும் . சனிக்குச் சூரியன் , புதன் 
ஆகியவை நட்புடைய கோள்கள் . ஆட்சி வீடுகள் - மகர 
இராசியும் , கும்ப இராசியும் . உச்ச வீடு - துலாம் இராசி 
சந்திரன் , சூரியன் , செவ்வாய் ஆகியவை பகை . குரு 
சமனாகும் . 


32 


இராகுவுக்கு நட்பு , ஆட்சி , உச்சம், பகை, நீசம் 


கரிபாம்புக் குவெள்ளி குருசனிநட் பாகும் 

கதிரவன்சந்திரன் செவ்வாய் பகைமற்றோர் சமனாம் 
உரியகனித் தண்டுசிலை ஆட்சி வீடாகும் 

உயர்மீனங் கோல்மகரம் மீனநட்புவீடாம் 
விரிவனைய கும்பமே மூலத்ரி கோணம் 

விருட்சிகந்தான் உச்சமாம் விடைநீசமாகும் 
அரியசிங்கம் கர்க்கடகம் மேடமொண்ணார் வீடாம் 

ஐயரிகண் களபமுலை அமுதமொழி திருவே ! ( 46 ) 


( இ - ள் . ) மானின்கண்களை ஒத்த கண்களையும் சந்தனம் 
பூசப்பட்ட தனங்களையும் உடைய அழகுமிகுந்த இளமை 
யான மயிலின் சாயலை உடைய பெண்ணே ! இராகுவுக்கு 
நட்பு சுக்கிரன் , குரு , சனி ஆகிய கோள்கள் . சூரியன் , சந்திரன் , 
செவ்வாய் ஆகியோர் பகை . புதன் சமன். ஆட்சி வீடுகள் 
மிதுன இராசியும் தனுசு இராசியும் . மீன இராசி ,துலா இராசி , 
மகர இராசி ஆகியவை நட்பு வீடுகள் . மூலத்திரிகோண வீடு 
கும்ப இராசி . உச்சவீடு விருட்சிக இராசி . நீசவீடு இடப 
இராசி . சிம்ம இராசி , கற்கடக இராசி , மேட இராசி ஆகியவை 
பகை வீடுகள் . 


கேதுவுக்கு நட்பு , ஆட்சி , உச்சம் , பகை, நீசம் 


செய்யகேதுக்குறவு சனிசெவ்வாய் வெள்ளி 

தீயபகை இரவி மதியென்பர்மற்றோர் சமனாம் 
துய்யதொரு மீனாட்சி குடமகரம் இடபம் 

துலைபெண்நட்பாம்மிதுனமுச்சம்தனு நீசம் 
வெய்யவிருட் சிகமூலத் திரிகோண மாகும் 

வீறுசிங்கம் கர்க்கடகம் பகைமேடம் சமனாம் 
பையரவின் மணிமுடியை அரசியையைத் தேரைப் 
பழித்திளைஞராசையைப் போற் பரந்த அல்குல் 

திருவே ! ( 47 ) 


33 


( இ - ள் . ) படமெடுத்து ஆடுகின்ற நாகப்பாம்பின் 
நாகரத்தினம் பொதிந்த படத்தையும் அரசிலையையும் 
தேரையும் பழிப்பது போன்ற , இளைஞர்களின் ஆசையைப் 
போன்று பரந்த அல்குலையுடைய பெண்ணே ! கேதுவுக்கு 
நட்பு சனி , செவ்வாய் , சுக்கிரன் ஆகிய கோள்கள் . சூரியன், 
சந்திரன் ஆகியோர் பகை . புதன் , குரு ஆகியோர் சமம் . ஆட்சி 
வீடு மீனம் இராசி . கும்ப இராசி , மகர இராசி , இடப இராசி , 
துலாம் இராசி , கன்னி இராசி ஆகியவை நட்பு வீடுகள் . உச்ச 
வீடு மிதுன இராசி . நீச வீடு -தனுசு இராசி . மூலத்திரிகோண 
வீடு -விருச்சிக இராசி . சிம்ம இராசி , கடக இராசி ஆகியவை 
பகை . மேட இராசி சமமாகும் . 


குளிகனுக்கு நட்பு , ஆட்சி , உச்சம் , பகை , நீசம் 


கோடுறு குளிகனுக்குக் கொண்ட பெண் தனுத்தான் ஆட்சி 
நீடுகோள் கும்ப மோடு நீள்கயல் மிதுனம் நட்பு 
வாடிய மகரம் உச்சமாம்பகை இடபம் சிங்கம் 
மேடம்தேள் கடகம் நீசம் விளம்பலாம் குளிகனுக்கே * . ( 48 ) 


( இ - ள் . ) குளிகனுக்கு ஆட்சி வீடுகள் கன்னி இராசியும் 
தனுசு இராசியும் . நட்பு வீடுகள் துலாம் இராசி , கும்ப இராசி , 
மீன இராசி , மிதுன இராசி ஆகிய இராசிகள் . உச்சவீடு மகரம் . 
பகைவீடுகள் இடப இராசி , சிம்ம இராசி ஆகிய இராசிகள். 
நீசவீடுகள் மேட இராசி , விருச்சிக இராசி , கடக இராசி ஆகிய 
இராசிகள் என்று சொல்லவேண்டும் . 


குறிப்பு : அச்சுநூலில் இருபத்தெட்டாவது பாடல் சுவடியில் இப்பாடல் 
இல்லை 


குளிகன் சாரம் 


வரும் இரவிக்கையைந்து கலை இருப தென்பார் 

மதிக்கிருபத்திரண்டுடனேகலைநான்கதாகும் 
பொரு சேய்க்குப் பாகைபத்து கலைநாற்பத்தொன்பான் 

புதனுக்குப் பாகைபன்னேழ் கலை இருபத்தேழாம் 


சாதக -5 


34 


குரு ஆறு பாகையுடன் கலையொன்றே யாகும் 

கொடும்புகர்க்குப் பாகையைந்து கலையைம்பத் தைந்தாம் 
கருதுசனிக் கொருபாகை கலைமுப்பத் தொன்பான் 

கடுங்குளிகன் உதிக்கின்ற இராசியிற்காண்பதுவே . ( 49 ) 


கலை 


20 , 


( இ - ள் . ) சூரியனுக்குப் பாகை 25 , 
சந்திரனுக்குப் பாகை 22 , கலை 4 , செவ்வாய்க்குப் பாகை 10 , 
கலை 49 ; புதனுக்குப் பாகை 17 கலை 27; குருவுக்குப் பாகை 6 , 
கலை ஒன்று ; சுக்கிரனுக்குப் பாகை 5 , கலை 50 ; சனிக்குப் 
பாகை ஒன்று , கலை 39 , குளிகன் உதிக்கின்ற இராசியில் 
இதனைக் காணலாம் . 


ஓரைகள் 


முறைமையாம் ஓரை இராசி 

முதற்பாகம் இரவி கூறு 
நிறையும்பிற் பாகம் தானே 

நீண்மதிக் கூறே யாகும் 
மறைவிலுக் குமராசிக்குள் 

வருமுற்பான் மதியின் கூறாம் 
அறையும்பிற் பால ருக்கன் 
கூறதாம் ஓரை ஈதே . 

( 50 ) 
( இ - ள் . ) இலக்கனத்தின் பாதி ஓரை எனப்படும் ஒற்றை 
இராசிகளான மேஷம் , மிதுனம் , சிம்மம் , துலாம் , தனுசு , 
கும்பம் ஆகியவற்றில் முதலில் உள்ளது சூரிய ஓரையாகும். 
இரண்டாவதாக உள்ளது சந்திர ஓரையாகும் . இரட்டை 
இராசிகளான , இடபம் , கடகம் , கன்னி , விருச்சிகம் , மகரம் , 
மீனம் ஆகியவற்றில் முதலில் உள்ளது சந்திர ஹோரையாகும் . 
இரண்டாக உள்ளது சூரிய ஓரையாகும் . 

ஓராதிபர்கள் 
திரமுறை ஓரைக்கதிபதி உரைக்கிற் 

சேய்புகர் புதன் மதி கதிர்மாப் 
பிரசுரன் செவ்வாய் குருசனி நீலன் 

பேசிய வியாழமீங்கிவர்கள் 


35 


உரமிகு மேடம் முதற்சன்னி வரைக்கும் 

ஓரைநாயகர்துலா முதலாய் 
பரவிய மீனம் வரைக்கும் இவ் வண்ணம் 

பார்ப்பது சூத்திரமுறையே. 


( 51 ) 


இ - ள் . ) ஓரைக்கதிபதி என்போர் இராசியாதிபதிகள். 
மேடத்திற்குச் செவ்வாய் , இடபத்திற்குச் சுக்கிரன் , 
மிதுனத்திற்குப் புதன், கடகத்திற்கு சந்திரன் , சிம்மத்திற்குச் 
சூரியன் , கன்னிக்குப் புதன் , துலாத்திற்குச் சுக்கிரன் , 
விருச்சிகத்திற்குச் செவ்வாய் , தனுசுக்குக் குரு , மகரத்திற்குச் 
சனி , கும்பத்திற்குச்சனி, மீனத்திற்குக் குரு இராசியதிபர்கள் . 


தின வோரையும் அதன் பலனும் 


எந்நாளும் தினவோரை வருமுறைமை கூறின் 

இரவிபுகர் புதனிந்து சனிகுரு செவ்வாய்க்கு 
முன்னாக வரும் ஓரை அந்தந்த வாரம் 

முதலோரையாங்கடிகை இரண்டரையாய் நடக்கும் 
பொன்னாரும் இரவிக்குத் துன்புபுகர்க் கின்பாம் 

புதனுக்கு மகப்பேறு மதிக்கும்மன மகிழ்ச்சி 
சொன்னாட்டுஞ்சனியனுக்குச் சிறைபுதன் மந்திரிக்கும் 
தூயநிலைப் பெறல் சேய்க்குத் துயர்ப்பகைசெய் 

திடுமே . ( 52 ) 


இ - ள் .) சூரியன், சுக்கிரன் , புதன் , சந்திரன் , சனி , குரு , 
செவ்வாய் ஆகிய ஏழுநாட்களுக்கும் முதல் ஓரையாக 
அதனதன் ஓரைகளே நடக்கும் . முதலோரை இரண்டரை 
கடிகையாக நடக்கும் ( ஒருமணி நேரம் ) . சூரியவோரை 
துன்பம் ; சுக்கிரவோரை - இன்பம் ; புதன் வோரை - மகப்பேறு ; 
சந்திரவோரை - மனமகிழ்ச்சி ; சனிவோரை -சிறை ; புதன் , குரு 
வோரைகள் - தூயநிலை பெறல் ; செவ்வாய் வோரை - துயரம் , 


பகை . 


36 


ஆடுமுதற் கடகவரைநான்குராசிக்கும் 

ஆறிரண்டு திரேகாணம் மேடமுத லாகும் 
நாடுசிங்கம் முதலாக நான்குராசிக்கும் 

நான்மூன்று திரேகாணந் தனுசுமுதல் நடக்கும் 
தேடுதனு முதல் மீனம் வரைநான் கோரைக்கும் 

திரேகாணம் பன்னிரண்டும்சிங்கம் முதற் செல்லும் 
நீடுசய முனியுரைத்த சூத்திரத்தின்படியே 
நிரைநிரையாய்ப் பகுத்தறிந்து நிகழ்த்தலிதன் 

நெறியே . ( 53 ) 


( இ - ள் . ) மேடம் , இடபம் , மிதுனம் , கன்னி ஆகிய 
நான்கு இராசிகளுக்கும் பன்னிரண்டு திரேகாணங்கள் இவை 
மேடம் முதல் கணக்கிடப்படவேண்டும் . சிம்மம் , கன்னி , 
துலாம் , விருச்சிகம் ஆகிய நான்கு இராசிகளுக்கும் 
பன்னிரண்டு திரேகாணங்கள் . இவை தனுசு முதல் கணக்கிடப் 
படவேண்டும் . தனுசு , மகரம் , மீனம் , கும்பம் ஆகிய நான்கு 
இராசிகளுக்கும் பன்னிரண்டு திரேகணங்கள். இவைசிம்மம் 
முதல் கணக்கிடப்பட வேண்டும் . சயமுனிவர் கூறிய 
சூத்திரத்தின்படி , வரிசை வரிசையால் பகுத்துணர்ந்ததன்படி 
இவ்வாறு கூறப்பட்டுள்ளது . 


மேஷத்தின் முதற்றிரேகாணத் தோற்றம் 


இடறு புவியில் வருதிரேகாணத் 

தியற்கையைத் தெளிவுற வுரைக்கிற் 
கடனிகர் மேட முதற்றிரேகாணம் 

கறுப்பு மெய் இரத்தக்கண் வெள்ளைப் 
புடவையை உடுத்துக் கொண்டுதான் பாசம் 

பிடித்துக்கொண்டேற்றிய கையான் 
திடலுறு கோபியாவனிங் கிதனை 

யுத்திரேகாணமென்றறைவார் . (54 ) 


( இ - ள் . ) மேடத்தின் முதல் திரேகாணத்தின் தோற்றம் . 
கறுத்த உடலுடன் இரத்தம் போன்று சிவந்த கண்களோடு 


37 


வெள்ளைப் புடைவையை அணிந்து கொண்டு கயிறு 
ஒன்றினைப் பிடித்துக்கொண்டிருக்கும் கையை உடையவன் . 
கோபம் உடையவன் என்று இவனைக் கூறுவார்கள் . இது 
உத்திரே காணம் எனப்படும் . 


மேஷத்தின் இரண்டாம் திரேகாணத் தோற்றம் 


அறையும் மேடத்திரண்டாம் திரேகாணம் 

அருட்கும் பாகிருதி பெண்ணங்கம் 
நிறைரத்த வத்ரமுருத்திக்கொண்டிருக்கும் 

நீள்பரி முகமொரு பாதம் 
குறைபடாதாக முடைமையில் ஆசை 

கூறிய தோர்திரேகாணம் 
பிறைநுதற் தங்கச்சுணங்குபூத் தொளிரும் 

பேரிள வனமுலைத் திருவே . 


( 55 ) 


( இ - ள் . ) பிறை போன்ற நெற்றியையும் தங்க நிறத்தில் 
தேமல் பூத்து விளங்கும் இளமையான அழகிய தனங்களை 
யுடைய திருமகளையொத்த அழகுடைய பெண்ணே ! 
மேடத்தின் இரண்டாம் திரேகாணத்தின் தோற்றம் . அருள் 
நிறைந்த பெரிய பெண் உடலில் சிவப்பு நிற ஆடையை 
உடுத்திக்கொண்டிருக்கும் . நீண்ட குதிரை முகமாகவும் ஒரு 
காலை உடையதாக , தாகத்தில் ஆசையொடு விளங்கும் . 


மேஷத்தின் மூன்றாம் திரேகாணத் தோற்றம் 


திருமறி தனின் மூன்றாந்திரேகாணம் 

செப்பிய புருடனா கிருதி 
தருசெம்பொன் மேனிச் சிவப்புறு புடவைச் 

சகலவல் லமைகுரூரமுமாய்க் 
கருமமாம் கிரிகைச் செய்கையில் வாஞ்சை 

கனவிரதங்களைச் சிதைப்பன் 
அருள்வலக் கையிற்றடிபிடித் தோங்கி 

யார்ப்புறு மிதுபத்தி யாயே . 


( 56 ) 


( இ - ள் . ) மேடத்தின் மூன்றாம் திரேகாணத்தின் 
தோற்றம் . பொன்னிறம் கொண்ட ஆண் உடலில் சிவப்புப் 
புடவை அணிந்திருப்பான் , சகல வல்லமைகளையும் குரூரத் 
தன்மையுடன் விளங்குவான் . கரும கிரிகைகளில் விருப்பம் 
கொண்டு , விரதங்களைக் களைப்பான் . வலது கையில் தடி 
ஒன்றைப் பிடித்து ஆரவாரம் செய்பவனாக இருப்பான் . 


இடபத்தின் முதற்றிரேகாணத் தோற்றம் 


ஆயுமே இடப முதற்றிரே காண 

அருட்கும்பாகிருதிபெண் ணாகும் 
தீயினில் வெந்த புடவையை உடுத்தித் 

திரட்பசித்தாகமுமுடைத்தாயே 
ஏயுமாபரண வாஞ்சையு மாகி 

இருந்திடு நெற்றிக்கு மேலே 
பேயுறுத்திடலே சுருண்டரோமமுமாம் 

பிறைவடம் இலங்குபூண் முலையே ! (57) 
( இ - ள் . ) இடபத்தின் முதல் திரேகாணத்தின் தோற்றம் . 
பெண் உடலில் தீயினில் வெந்த புடவையை உடுத்திக் 
கொண்டு இருப்பாள் . நிறைந்த பசியுடனும் தாகத்துடனும் 
விளங்குவாள் , ஆபரணங்களில் விருப்பம் இருக்கும் . 
நெற்றிக்குமேல் சுருண்டமயிர் விளங்கும் . பிறைவடிவிலான 
ஆரம் புனைந்த தனங்களைஉடையவளாக இருப்பாள். 


இடபத்தின் இரண்டாம் திரேகாணத்தோற்றம் 
பூணிட பத்திரண்டாம் திரேகாணம் 

பொலிவுறு இடப ஆகிருதி 
ஆணுரு ஆட்டு முகம்சதுர்ப் பாதம் 

ஆமெனவலக்கைதூக்கினதாம் 
கோணுறு கலப்பை வண்டிநன்னிலமும் 

கூர்தனதானியம் பசுவும் 
நீணிகர் வித்தை தன்னிலே ஆசை 

நெடும்பசி யூறுநாற் பாதம் . 


( 58 ) 


39 


( இ - ள் . ) இடபத்தின் இரண்டாம் திரேகாணத்தின் 
தோற்றம் . பொலிவு பெற்ற எருதின் உடல் . ஆணின் உருவம் ; 
ஆட்டின் முகம் . நான்கு கால்கள் . வலக்கை தூக்கியபடி 
அமைந்திருக்கும் . கலப்பை வண்டி , நல்ல தனம் , தானியம் , 
பசு , வித்தைகளில் விருப்பம் , பசியுடனான இதற்கு சதுர்ப்பதத் 
திரேகாணம் என்று பெயர் . 


இடபத்தின் மூன்றாம் திரேகாணத் தோற்றம் 


பாதுறும் இடபம் மூன்றாம்திரேகாணம் 

பகர்மத யானைஆகிருதி 
காதுறும் கோரத் தந்தமாம் இழப்புக் 

காற்செந்நாய் மீதுளரோமம் 
ஏதுறு புருடன் வியாகுலச் சிந்தை 

இதுசதுர்ப் பதத்திரேகாணம் 
கோதறு பாகும் அமுதமும் தேனும் 

குலவிய கனிஇதழ்க் குயிலே ! 


( இ - ள் . ) குற்றமற்ற சர்க்கரைப் பாகையும் இனிய 
அமுதத்தையும் தேனையும் உடைய கொவ்வைக்கனி 
போன்று சிவந்த இதழ்களையுடைய இனிய மொழியை 
பேசக்கூடிய பெண்ணே ! இடபத்தின் மூன்றாம் திரே 
காணத்தின் தோற்றம் . மதயானையைப் போன்ற உடல் . 
காதுவரை இழுத்து நடக்கும் கால் . செந்நாயின் மீதுள்ள 
உரோமம் . ஆண் உருவம் . மனக்குழப்பம் உடையவன் . 
இதற்குச் சதுர்ப்பதத்திரேகாணம் என்றும் பெயர் . 


மிதுனத்தின் முதற்றிரேகாணத் தோற்றம் 


குயின்மொழி ! மிதுன முதற்றிரே காணம் 

குவிமுலை தெரிவையர் ரூபம் 
உயருமாபரண வாஞ்சையினாலே 

ஊசியின் முனையினிற் றபசு 


40 


நயமிலாமலடிப் தூக்கிய செங்கை 

நயப்புளதிரிதிரேகாணம் 
பயலுறும் இளைஞர் பாவனைப் போலே 

படரிள வனமுலைத் திருவே ! ( 60 ) 
( இ - ள். ) குயிலைப் போன்று இனிய மொழி பேசக் 
கூடிய பெண்ணே ! மிதுனத்தின் முதல் திரேகாணத்தின் 
தோற்றம் . குவிந்த தனங்களையுடைய பெண்ணின் வடிவம் . 
ஆபரணங்களை அணிந்திருப்பாள் . ஊசியின் முனையில் 
தபம் செய்வாள் . குழந்தையற்றவள் . தூக்கிய சிவந்த 
கைகளை உடையவள் ; இது திரிதிரேகாணமாகும் . 

மிதுனத்தின் இரண்டாம் திரேகாணத் தோற்றம் 


திருமிதுனத்தின் இரண்டாந்திரேகாணம் 

செப்பிய புருடன்மாசூரன் 
கெருடனன் முகமாம் இவன்வனவாசம் 

கிளரொளிக்கவசமுஞ் தரித்து 
பொருவிலும் அம்பும் தொடுத்தஆ யுதமாய்ப் 

பொற்புட ளேவிளையாடப் 
பெருமையே யாகி மாமுத்தி யாயும் 
பேசிய பட்சித்திரே காணம் . 

( 61 ) 
( இ - ள் . ) மிதுனத்தின் இரண்டாம் திரேகாணத்தின் 
தோற்றம் . பெரிய சூரனைப் போன்று ஆண் தோற்றம் . கெருட 
முகத்தோடு ஒளிவிளங்கும் கவசம் அணிந்து , வில்லும் 
அம்பும் தொடுத்த ஆயுதமாக விளையாடும் பெருமையைக் 
கொண்டவன் . வனவாசம் இருந்து முத்தியை ஆராயும் இந்தத் 
திரேகாணத்திற்கு பட்சித்திரேகாணம் என்று பெயர் . 

மிதுனத்தின் மூன்றாம் திரேகாணத் தோற்றம் 


காணிய யாழ்மூன்றாந்திரேகாணம் 

கருதிய வருணன்சொ ரூபம் 
பூணிடும் சம்பத்திரத்தினா பரணம் 

பூண்டுதான் கவசமும் கட்டித் 


41 


தூணியும் தரித்து வில்லும் பிடித்துத் 

துலங்குசத்தாயுத னாகி 
வாணகைப் புலமை நாட்டியம் கீதம் 

வலவனாம் அன்னமென் நடையாய் ! (62 ) 
இ - ள் . ) வெண்மையான பற்களைக் கொண்டு 
புன்னகை புரிந்து நாட்டியத்தோடு இசையிலும் வல்லமைப் 
பெற்று விளங்கும் அன்னம் போன்ற நடையையுடைய 
பெண்ணே ! மிதுனத்தின் மூன்றாம் செல்வத்துடன் இரத்தினா 
பரணம் பூண்டு , கவசம் அணிந்து , அம்பறாத் தூணியை 
முதுகில் வார்கொண்டு இழுத்துக்கட்டி , கையில் வில்லைப் 
பிடித்து ஆயுதபாணி . 


கடகத்தின் முதற்றிரேகாணத் தோற்றம் 


அன்னதோர் கடக முதற்றிரேகாணம் 

யானையாகிருதியாம் விட்டில் 
இன்னடைப் பன்றி முகம்பரி காது 

மேற்றிய புருடனாம் வனத்தில் 
உன்னிய மலையில் சஞ்சரித்திடுதல் 

உயர்மூலம் பலாசுகந்தமுமே 
பன்னியே பொசித்தல் இதுசதுர்ப் பாதம் 

பகர்ந்திரேகாணமாய்ப் பகர்வார் . ( 63 ) 
( இ - ள் . ) கடகத்தின் முதற்திரேகாணத்தின் தோற்றம் . 
யானை போன்று பெரிய உடல் . பன்றியின் முகம் , குதிரையின் 
காதுடைய ஆண். காட்டில் மலையில் அலைதல் . வேர்கள் , 
பலா முதலான நறுமணமுடையவற்றை உண்ணுதல் . இந்தத் 
திரேகாணத்தைச் சதுர்ப்பாதத் திரேகாணம் என்பர். 


கடகத்தின் இரண்டாம் திரேகாணத் தோற்றம் 


பகருநண்டிரண்டாமாந்திரேகாணம் 

பைந்தொடி சித்ரபங் கயத்தான் 
மகிழ்விலாங் கொருவர் வசிக்கப்பாலரசின் 

மரத்தின்கீழுறல்வன வாசம் 


சாதக -6 


42 


மிகுசுக போகம் உடையவள் கடினி 

மெலிவுடன் அழுதுகொண்டிருக்கும் 
அகிலமேல் இதுதான் திரிதிரேகாணம் 

ஆமென்பர் கணிதநூல் வல்லோர் . ( 64 ) 
( இ - ள் . ) கடகத்தின் இரண்டாம் திரேகாணத்தின் 
தோற்றம் . பசுமையான வளையங்களை அணிந்த அழகான 
தாமரைப்பூவில் வீற்றிருப்ப , அரசமரத்தின் கீழ் வனவாசமாக 
மகிழ்ச்சியுடன் இருப்பவள். சுகபோகம் உடையவள் . 
இரக்கமற்றவள் . அழுதுகொண்டிருப்பாள் என்று சோதிடக் 
கலையில் வல்லுநர்கள் கூறியுள்ளார்கள் . 

கடகத்தின் மூன்றாந்திரேகாணத் தோற்றம் 
அவமிணன்டினின்மூன்றாம்திரேகாணம் 

ஆடவர்வடிவுபொன் ஆரம் 
துவளவே தரித்தே இருப்பினிற் பாம்பைச் 

சுற்றியே பல்லக்கில் ஏறி 
உவமிலாத்திரிக்குப் பணிதிகள் பண்ண 

ஓடத்தில் ஏறி அக்கரைக்கும் 
தவமுறப் பொற்பூபாவனை இதுவே 

சதுர்ப்பதத்திரேகாணந்தானே . ( 65 ) 
( இ - ள் . ) கடகத்தின் மூன்றாம் திரேகாணத்தின் தோற்றம் . 
ஆண்களின் உருவம் . பொன் ஆரத்தைத் தரித்து , இடுப்பில் 
பாம்பினைச் சுற்றிக்கொண்டு உவமையில்லா அழகுடைய 
பெண்ணிற்குப் பணிவிடைகள் செய்ய ஓடத்தில் ஏறி 
அக்கரைக்குச் செல்வது போன்ற பாவனையுடன் இருப்பான் . 
இதற்கு சதுர்பதத் திரேகாணம் என்று பெயர் . 


சிங்கத்தின் முதற்றிரேகாணத் தோற்றம் 


தானசிங் கத்தின் முதற்றிரே காணம் 

சாற்றிடில் ஆனமுள்ளின்கீழ் 
கூனிய கிழற்று நயினா கிருதி 

குரங்குபோ லுரன்சிங்க வாலாம் 


43 


ஈனமாம் அழுக்குப்புடவையை உடுத்தி 

ஈன்றதாய்த் தந்தை இலாதே 
தானழுதிருக்கும் இது சதுர்ப் பாதம் 

சாற்றிய திரிதிரேகாணம் . 


(66 ) 


இ - ள் . ) சிம்மத்தின் முதல் திரிதிரேகாணத்தின் 
தோற்றம் . முள்ளிற்குக் கீழ் கிழட்டு நரியின் உடலமைப்பு 
குரங்குபோல் 

உடலும் , 

சிங்கம்போல் வாலும் 
அமைந்திருக்கும் . அழுக்குப் புடவையை உடுத்திக்கொண்டு 
ஈன்றெடுத்தத் தாயும் தந்தையும் இல்லாமல் அழுது 
கொண்டிருக்கும் . இது சதுர்ப்பாதத் திரேகாணமாகும் . 


சிங்கத்தின் இரண்டாம் திரேகாணத் தோற்றம் 


திரசிங்கத்தில் இரண்டாந்திரேகாணம் 

செப்புவன் குதிரைஆ கிருதி 
விரித்துற வளைந்த நாசியான் சிரசில் 

வெண்மையாய் மாலையைத் தரித்துக் 
கருத்தகம் பளமும் கிருட்டிநாசனமும் 

காயமேதரித்துவில் லம்பும் 
உரத்தகை ஏந்திச்சிங்கநோக்குளதாம் 
உயருத்தி காயதென்றுரையே . 

( 67 ) 


( இ - ள் . ) சிம்மத்தின் ரண்டாம் திரேகாணத்தின் 
தோற்றம் . குதிரையைப் போன்ற உடலமைப்பு . விரித்து 
வளைந்த மூக்கினை உடையவன் . தலையில் வெண்மையான 
மாலையைச் சூடிக்கொண்டு கருத்த கம்பளத்தையும் 
கிருட்டிநாசனத்தையும் 

உடலில் 

தரித்துக்கொண்டு 
வில்லையும் அம்பையும் கைகளில் ஏந்தி சிங்கத்தின் பார்வை 
விளங்கக் கூடியதாக இருக்கும் . 


44 


சிங்கத்தின் மூன்றாம் திரேகாணத் தோற்றம் 
உரைத்திடு சிங்கம் மூன்றாம் திரேகாணம் 

ஓதிய கரடியின் முகமாம் 
குரங்கதின் சேட்டைக்குடிலமாங் கேசம் 

கோபியான் ஒருகையிற் றடியும் 
திரத்திடக் கையின் மாங்கிசம் தன்னைத் 

தின்னவேவைத்துக்கொண்டிருக்கும் 
இரத்திது வுத்திதாயுத்திரேகாண மதாகும் 
என்றனர் கணிதநூல் புலவரே . 

( 68 ) 
( இ - ள் . ) சிம்மத்தின் மூன்றாம் திரேகாணத்தின் 
தோற்றம் . கரடியின் முகமும் குரங்கின் சேஷ்டையும் 
கொண்டிருக்கும் . சுருண்டமுடி கோபமின்றி ஒரு கையில் 
ஒரு தடியும் , மற்றொரு கையில் மாமிசத்தைத் தின்னவே 
வைத்துக்கொண்டிருக்கும் . இது உத்திதாயுத் திரேகாணம் என்று 
சோதிடநூல் கற்று வல்ல புலவர்கள் கூறியுள்ளார்கள். 

கன்னியின் முதற்றிரேகாணத் தோற்றம் 
புலமையாம் கன்னி முதற்றிரேகாணம் 

பூங்கொடி பூவலங்காரம் 
இலங்கிய குடத்தைத் தோளில் வைத்திருக்கும் 

யாழ்கலை கணுக்குமுக் காடு 
நலனுறு புடவைத்தனிலிச்சையுற்றார் 

நன்மனைக் கேகவாஞ்சை 
குலவிடும் இவையே திரேகாகாணம் 

கொழுங்கடற் பிறந்தகன்னிகையே . - ( 3 ) 
( இ - ள் . ) கன்னியின் முதல் திரேகாணத்தின் தோற்றம் . 
பூவலங்காரம் செய்யப்பட்ட பூங்கொடி போன்ற பெண் , 
குடத்தைத் தோளில் வைத்திருக்கும் ; யாழ் , கலைகளில் 
விருப்பம் . புடவையினால் முக்காடு போட்டுக் 
கொண்டிருக்கும் ; விருப்பமுற்றவர்களின் வீடுகளுக்குச் 
செல்ல விருப்பம் என்பதைக் கொழுங்கடலில் பிறந்த 
கன்னிகையே அறிவாயாக . 


45 


கன்னியின் இரண்டாம் திரேகாணத் தோற்றம் 


கன்னியில் இரண்டாம் திரேகாணங்கறுப்பு 

மெய்யுடம் பெலாமு ரோமம் 
மின்னிய கறுப்பு சேலையை உடுத்தி 

வில்லம்பு கையினிற் பிடித்து 
முன்னிலை ஏட்டை எழுதுவோனுடைய 

முன்கையைப் பிடித்துக்கொண்டிருக்கும் 
தன்னிலே தேடி செலவிடும் புருடன் 
தான்புருடத்திரேகாணம் . 

( 70 ) 
(இ - ள் . ) கன்னியின் இரண்டாம் திரேகாணத்தின் 
தோற்றம் . கறுப்பு நிறத்தோடு உடல் முழுவதும் உரோமத் 
தோடு கறுப்புச் சேலையைக் கட்டிக்கொண்டு வில் , அம்பு 
போன்றவற்றைக் கையில் பிடித்துக்கொண்டு , தனக்கு 
முன்னால் ஏட்டை எழுதுபவனுடைய முன்கையைப் 
பிடித்துக்கொண்டு இருக்கும் . தானே தேடி செலவிடும் ஆண் . 
இது புருடத்திரேகாணம் ஆகும் . 

கன்னியின் மூன்றாந்திரேகாணத் தோற்றம் 


அத்தமாம் கன்னி மூன்றாந்திரேகாணம் 

அரிவையாம் எழுதின சிவப்பு 
வத்திரந்தரித்துச்சிவந்தசீலையைத்தான் 

வாங்கிமுக்காடிட்டுக் கொண்டு 
சித்திரக்குடம் போன் முடித்திடு கயிற்றைச் 

செங்கையிற் பிடித்துக்கொண்டோத 
தனித்தவாலையத்துக் கேகிறச்சிந்தை 
நிகரிது பாசத்திரேகாணம் . 

( 71 ) 
( இ - ள் .) கன்னியின் மூன்றாம் திரேகாணத்தின் தோற்றம் . 
சிவப்பு நிறம் உடைய பெண் , ஆடையை அணிந்து , 
அதன்மேல் சிவப்பு சீலையை வாங்கி முக்காடிட்டுக் 
கொண்டு , அழகான குடம்போன்று முடிந்த கயிற்றைச் 
சிவந்த கையில் பிடித்துக்கொண்டு கோயிலுக்குச் செல்லும் 
எண்ணத்துடன் விளங்குவது . இது பாசத்திரேகாண மாகும் . 


46 


துலாத்தின் முதற்றிரேகாணத் தோற்றம் 
பாசமாந்துலாத்தின் முற்றிரேகாணம் 

பண்புறு புருடனாம் செட்டிப் 
பேசிய கெறுவித் தராசுகை பிடித்துப் 

பவித்தாரைப் போல்வியாபாரத் 
தாசறு கிரயம் அல்லதுவிக் கிரய 

மாகவேதிரிவனீங்கிதுதான் 
மாசறு புருடனாந்திரேகாணம் 

வண்டணி பூங்குழல் அணங்கே ! ( 72 ) 
( இ - ள் . ) துலாத்தின் முதல் திரேகாணத்தின் தோற்றம் . 
வணிகன் ஒருவன் கர்வத்துடன் தராசினைக் கையில் பிடித்து , 
நல்லவனைப் போல வியாபாரம் விலை பேசுதல் அல்லது 
விலை பேசித்திரிதல் இது புருடத்திரேகாணம் என்பதை வண்டுகள் 
மொய்த்திருக்கக் கூடிய பூக்களைக் கூந்தலில் சூடியுள்ள 
பெண்ணே ! அறிவாயாக . 


துலாத்தின் இரண்டாம் திரேகாணத் தோற்றம் 


அணங்குவது கோல்ரெண்டாந்திரகாணம் 

மானென்பர்கழுகெனும் முகமாம் 
பணிந்திடு கையில் கலசத்தைப் பிடித்துப் 

பறப்பதற் காயுத்த மாகி 
மணம்புரி திரியைம் புத்திரர் தன்னை 

வாதைகள் செய்திட சிந்தை 
இணங்கிய பட்சியாம்திரேகாணம் 

என்றனர் கலைவல்லோர்தாமே . 


( 73 ) 


( இ - ள் . ) துலாத்தின் இரண்டாம் திரேகாணத்துத் 
தோற்றம் . மான் உடலோடு கழுகு முகமாக இருக்கும் . 
கையில் கலசத்தைப் பிடித்துக்கொண்டு பறப்பதற்குத் 
தயாரான நிலையில் , மணம்புரிந்த பெண்களையும் ஐந்து 
புதல்வரையும் துன்பம் செய்திட எண்ணும் பட்சித் திரேகாணம் 
என்று சோதிடக்கலையில் வல்ல 

சோதிடர்கள் 
கூறியுள்ளார்கள் . 


47 


துலாத்தின் மூன்றாம் திரேகாணத் தோற்றம் 


தாமுறு கோல்மூன்றாந்திரேகாணம் 

சாற்றிய கின்னர புருடர் 
காமரு மணியால் சித்திரவில்லுக் 

காஞ்சிரத் தூண்ரெத்தினத்தாற் 
தேமுறு கடகம் பிடிக்கந்த வனத்திற் 

சூழ்ந்திடும் மிருகங்கள் எல்லாம் 
ஏமுறத்துரத்தித் தொடர்ந்திடு மார்க்கம் 

இஃதுத்தி தாயுவென் பதுவே . 


( 74 ) 


( இ - ள் . ) துலாத்தின் மூன்றாம் திரேகாணத்துத் தோற்றம் . 
கின்னரப் புருடன் . மணிகள் பதிக்கப்பட்ட சித்திர வில்லுடன் 
காஞ்சிரத்தூண் கொண்டு செய்யப்பட்ட கடகத்தை அணிந்து 
அம்பினைக் கையில் கொண்டு தன்னைச் சூழ்ந்திடும் 
விலங்குகளையெல்லாம் துரத்தித் தொடர்வது . இது உத்திதாயு 
திரேகாணம் எனப்படும் . 


விருச்சிகத்தின் முதற்றிரேகாணத் தோற்றம் 


என்பதோர் தேளின் முதற்றிரேகாணம் 

ஏந்திழை ரூபத்தை உடையான் 
இன்புறு மணிகள் வத்திர பங்கம் 

இருகாலிற் பாம்பினால் விலங்கும் 
வன்புனற் றீவில் இருந்தித்தக் கரையில் 

வந்துதான் இருக்கின்ற மார்க்கம் 
துன்யமா நிகள மாந்திரேகாணம் 

தினை வருத்துபூண்முலையே ! 


( 75 ) 


இ - ள் . ) விருச்சிகத்தின் முதற்றிரேகாணத் தோற்றம் . 
பெண்ணின் உடலமைப்பினை உடையவள் . விலையுயர்ந்த 
மணிகள் பதிக்கப்பட்ட ஆபரணத்தை அணிந்திருப்பவள் . 
இரண்டுகாலில் பாம்பினால் விலங்கு அணிந்திருப்பவள் . 
நீருக்கு இடையே விளங்கக்கூடிய தீவில் இருந்துகொண்டு 
இந்தக் கரையில் வந்து இருப்பது போன்ற தோற்றம் என்பதை 


48 


சூதாட்டக் காய்களைத் தோல்வியடையச் செய்யும் அணிகள் 
புனைந்த தனங்களை உடையவளே! அறிவாயாக . 


விருச்சிகம் இரண்டாம் திரேகாணத் தோற்றம் 


வருத்தும் தேளினிலிரண்டாந்திரகாணம் 

வருமாமை போற்கும்பாகிருதிப் 
திருத்தமாம் வீட்டிற் போகபோக்கியத்திற் 

றினநல்ல பொசிப்பினில் இச்சை 
பருத்தமெய்யெல்லாம் பரம்பையே மிகவும் 

பழுதை போற் சுற்றியே தானே 
வருத்தமாய்த் திரிவன் சர்ப்பதிரேகாணம் 

வனிதையாம் இவையென்பர் கண்டாய் . ( 76 ) 


இ - ள் . ) விருச்சிகத்தின் இரண்டாம் திரேகாணத்தின் 
தோற்றம் . ஆமையைப் போன்ற உடலமைப்பு . வீட்டில் 
அனைத்து வித போகங்களிலும் நல்ல உணவை உண்பதிலும் 
விருப்பம் . உடல் முழுவதிலும் பழுதினைப் போல 
பாம்பினைச் சுற்றிக்கொண்டு வருத்தத்தோடு திரிவான். இது 
சர்ப்பத்திரேகாணமாகும் என்று சோதிடக்கலையில் வல்ல 
பெரியவர்கள் கூறியுள்ளார்கள் . 


விருச்சிகத்தின் மூன்றாம் திரேகாணத் தோற்றம் 


கண்டதே ளினில்மூன்றாந்திரேகாணம் 

கருதிய சிங்கஆகிருதி 
எண்டிசை மலையில் இருக்கின்ற பேரை 

இச்சிப்பன் மற்றபேர்தன்னை 
விண்டிடத் துரத்தி விடுவனங்குள்ள 

மிருகங்கள்தனைப்பயஞ்செய்வன் 
திண்டிறற் புருடன் இது சதுர்ப் பாதச் 

சிங்கதிரேகாணமும் ஆகும் . 


( இ - ள் . ) தேளின் மூன்றாந் திரேகாணத்தின் தோற்றம் . 
சிங்கத்தைப் போன்ற உடலமைப்புடன் , எட்டுத்திசை 


49 


களிலும் உள்ள மலைகளிலும் உள்ளவர்களை விரும்புவான் . 
மற்றவர்களைத் துரத்திவிட்டு அங்குள்ள விலங்குகளை 
பயமுறுத்தும் ஆண் . இதற்குச் சதுர்ப்பாத திரேகாணம் என்றும் 
சிங்கத் திரேகாணம் என்றும் பெயர். 


தனுசின் முதற்றிரேகாணத் தோற்றம் 


ஆகிய தனுவின் முதற்றிரேகாணம் 

ஆடவர் முகம்பரி உடலம் 
வாகுளஇடபம் போலுமாகிருதி 

வருஞ்சிலை அம்பும்கை கொண்டு 
வேகமாம் சோபிதவசிபாற் பொசிப்பு 

விளங்குமாசிரமத்தில் இருப்போன் 
தேகத்தைக் காப்பான் இங்கிது புருட 

நடத் 
திரேகாணம் என்றனர் தெளிந்தோர் . ( 78 ) 


( இ - ள் . ) தனுசுவின் முதற்றிரேகாணத் தோற்றம் . 
ஆணைப்போன்ற முகத்தோடு குதிரையின் உடலுடன் நல்ல 
உடல்வாகைப் பெற்ற எருதைப் போன்ற உடலமைப்பினைக் 
கொண்டு , வில்லினையும் அம்பினையும் கையில் ஏந்தியுள்ள 
கோபம் . 

கொண்டவன் . தவசியிடம் உணவு பெற்று 
ஆசிரமத்தில் இருப்பான் . உடலைக் காப்பாற்றுவான் . 
இதற்குப் புருடத் திரேகாணம் என்று பெயர் . 


தனுசின் இரண்டாம் திரேகாணத் தோற்றம் 


தெளிவுறு தனுசிரண்டாந்திரகாணம் 

சண்பகப் பூத்தங்க வண்ணம் 
எழில்பெறு ரூபம் மென்னடை உடையாள் 

இருப்பது மத்தியாசனமாம் 
ஒளிபெறு மணிகள் தேடுற வாஞ்சை 

ஓதியதிரிதிரேகாணம் 
அளியினம் தொடரும் பூங்குழற்றிருவே 

அறைந்தனர்கணிதவல் லவரே . 


( 79 ) 


சாதக -7 


50 


( இ - ள் . ) வண்டுகள் மொய்த்துத் தொடரும் தேன் 
மிகுந்த மலர்களைக் கூந்தலில் சூடியுள்ள திருமகளை 
யொத்த அழகுடைய பெண்ணே ! தனுசின் இரண்டாம் 
திரேகாணத் தோற்றம் . சண்பகமலரினையொத்த அழகு 
பெற்ற உடல் நிறத்தை உடையவள் ; மென்மையான 
நடையைக் கொண்டவள் ; மத்தியாசனமாய் இருப்பாள் ; 
ஒளிபெறுகின்ற விலையுயர்ந்த மணிகளைத் தேடுவதில் 
விருப்பம் உடையவள் . இதற்குத் திரிதிரேகாணம் என்று பெயர் . 


தனுசின் மூன்றாந்திரேகாணத் தோற்றம் 


வல்லதோர் தனுர்மூன்றாந்திரேகாணம் 

புருடமா ரூபம்சண்பகப்பூ 
புல்லியன் அங்கக் கவசம்மேல் உடையன் 

பொலன்நிறம் கோபியே யாகும் 
சொல்லிய சிங்காசனத்தினில் இருக்கை 

சுழற்றியே தடிபிடித் திருக்கை 
நல்லதோர் புருடனாந்திரேகாண 

நகைநிலா மதிமுக மின்னே ! ( 80 ) 
( இ - ள் . ) தனுசின் மூன்றாம் திரேகாணத் தோற்றம் . 
ஆணின் உடலமைப்பு . சண்பகப்பூவை உடல் முழுதும் 
கவசம்போல் போர்த்த பொன்னிறம் உடையவன் . கோபத்தை 
உடையவன் . சிங்காசனத்தில் 

அமர்ந்து தடியை 
இருகைகளிலும் பிடித்துச் சுழற்றியபடி இருப்பவன் . 
இதற்குப் புருடத்திரேகாணம் என்று பெயர் என்பதை 
நகைக்கின்ற நிலவினை ஒத்த பொலிவான முகத்தையுடைய 
பெண்ணே அறிவாயாக . 


மகரத்தின் முதற்றிரேகாணத் தோற்றம் 


மின்னிய மகரமுதற்றிரேகாணம் 

வீறுள புருடமார் ரூபம் 
மன்னிய மேனி ஓங்குமே ரோமம் 

மலிவுறு ஞமலிமுன் கோபி 


51 


முன்னுறு கோரத் தந்தமாங் கயிறு 

முடிந்தது கையினிற் கொண்டு 
தன்னிலே அலறி அழுது கொண்டிருக்கும் 

தரும்பாசமாத்திரேகாணம் . ( 81 ) 
( இ - ள் . ) மகரம் முதற்றிரேகாணத்தின் தோற்றம் . ஆண் 
உருவம் . உடல் முழுவதும் ரோமம் இருக்கும் . நாயை ஒத்த 
கோபம் உடையவன் . கோர தந்தங்களைக் கொண்டவன் . 
கையினில் கயிறு ஒன்றினை முடிச்சிட்டுக்கொண்டு அலறி 
அழுது கொண்டிருப்பான் . இதற்குப் பாசத்திரேகாணம் என்ற 
பெயரும் உண்டு . 


மகரத்தின் இரண்டாம் திரேகாணத் தோற்றம் 


திரமக ரத்தி ரண்டாந்திரேகாணம் 

திரிரூபம் யவ்வனம் செந்தா 
மரையிதழ்ப் போலே நீண்டகண்ணுறும்பால் 

வகிர்முலைக் கச்சிளம் கொங்கை 
சரணிய நடன நாட்டிய வித்தை 

சகலவல் லமைவண்ணச் சேலை 
அரையினில் உடுக்கும் பிறர்க்குப சாரம் 
மறைந்திடு திரிதிரேகாணம் . 

( 82 ) 
( இ - ள் . ) மகரம் இரண்டாம் திரேகாணத்தின் தோற்றம் . 
பெண் உருவம் செந்தாமரை இதழ்போன்ற கண்களும் , 
கச்சினால் கட்டப்பட்ட பாலூறும் தனங்கள் . நடன நாட்டிய 
வித்தையுடன் சகல வல்லமையுடையவளாக இடையினில் 
வண்ண சேலை அணிந்து, மற்றவர்களுக்கு உதவி செய்பவள் . 
இதற்குத் திரிதிரேகாணம் என்று பெயர் . 


மகரத்தின் மூன்றாம் திரேகாணத் தோற்றம் 


திரிமிகுமகரமூன்றாம் திரேகாணம் 

செய்யகின்னரனைப் போலாம் 
பொரிகொள் கம்பளியை உடுத்தியே கவசம் 

பூண்டுவில் லம்புகை கொண்டு 


52 


செறிவுறு தூணியுங் கட்டியே மணியாற் 

சிறப்பலங்காரப்பொற் குடத்தை 
அறிவொடு தோளில் வைத்திடும் புருட 

னாந்திரேகாணமென்றிசைப்பார் . ( 83 ) 
இ- ள் . ) மகரத்தின் மூன்றாம் திரேகாணத்தின் தோற்றம் . 
கின்னரனைப் போன்ற உடல் . புள்ளிகளை உடைய 
கம்பளியை அணிந்து , கவசம் பூண்டு , வில் , அம்பு 
முதலானவற்றைக் கையில் கொண்டு , அம்பறாத் 
தூணியையும் முதுகில் கட்டி , விலையுயரந்த மணிகள் 
பதிக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட குடத்தைத் தோளில் 
வைத்திருக்கும் . இதற்குப் புது திரேகாணம் என்று பெயர் . 

கும்பத்தின் முதற்றிரேகாணத் தோற்றம் 
இசைவுறு கும்ப முதற்றிரேகாணம் 

இறகு கழுகினுட முகமாம் 
அசைவொடு கலக்க மதனில்சாராயம் 

தனிலே மூழ்கி மாங்கிசத்தைப் 
பசியொடு பொசித்தற்றாமரைப் பூவிற் 

பண்புறு கன்னிகா ரூபம் 
நிசமுறு கலையை யுடுத்தியே இருக்கும் 

நிகர்பட்சி யாந்திரேகாணம் . ( 84 ) 
( இ - ள் . ) கும்பத்தின் முதற்றிரேகாணத்தின் தோற்றம் . 
இறகுகள் உடைய கழுகின் முகமாகும் . மனத்தை கலக்கும் 
சாராயத்தைக் குடித்து , மாமிசத்தைப் பசியொடு உண்ணும் . 
தாமரைப் பூவில் கன்னியில் வடிவில் ஆடையை உடுத்தியே 
இருக்கும் . இது பட்சித்திரேகாணமாம் . 
குறிப்பு : மாங்கிசம் - மாமிசம் 

கும்பத்தின் இரண்டாம் திரேகாண பலன் 
ஆய்ந்திடு சாலிரண்டடாந்திரேகாணம் 

அழுக்குள புடவையை உடுத்தி 
வாய்ந்த ஆபரணம் பூண்டுவந்திருந்த 

வண்டியின் மீதுபாண் டங்கள் 
ஏந்திடும் சாமக்கிரிகையும் புல்லும் 

ஏற்றிக்கொண்டக்கரைக் கேபோய்க் 


53 


சாய்ந்திடும் இரும்பு கொடுவந்து வனத்திற் 
கனிந்துறுந்திரிதிரே காணம் . 

( 85 ) 
( இ - ள் . ) கும்பத்தின் இரண்டாம் திரேகாணத்தின் 
தோற்றம் . அழுக்குள்ள புடவையை உடுத்திக்கொண்டு , 
ஆபரணங்களை அணிந்து கொண்டு , வண்டியின்மீது 
பாண்டங்கயுைம் , சாமக்கிரிகைக்குரிய புல்லையும் 
ஏற்றிக்கொண்டு அக்கரைக்குச் சென்று , வனத்திற்கு 
இரும்பைக் கொண்டுவரும் . இது திரிதிரேகாணம் . 

கும்பத்தின் மூன்றாம் திரேகாணத் தோற்றம் 
காணவே குடமூன்றாந்திரேகாணம் 

காதிலே அதிகமாம் ரோமம் 
மாணுறு பச்சை நிறங்கரியாகும் 

அங்கத்தின் நிலைபிசினப் பட்டைப் 
பூணுறத் தரித்தே இடுப்புப்பானையைத்தான் 

பொற்புறக் கையிற்பிடித்திருக்கும் 
வீணுறத் திருபுருடத்திரேகாணம் 

விதித்தவர்கமலமின் கொடியே ! ( 86 ) 
( இ - ள் . ) கும்பத்தின் மூன்றாம் திரேகாணத்தின் 
தோற்றம் . காதிலே உரோமம் அதிகமாகக்கொண்ட கரிய 
நிறமுடைய ஆண் ; பிசினப்பட்டையை அணிகலனாக 
அணிந்து கொண்டு , இரும்பு பானையைக் 

பானையைக் கையில் 
பிடித்திருக்கும் . இது புருடத்திரேகாணம் . 

மீனத்தின் முதற்றிரே காணத் தோற்றம் 
கொடியேறு மீன முதற்றிரேகானம் 

குலவிய மாலையும் சங்கும் 
வடமுறு மணியும் மட்குடம் தன்னில் 

வைத்திற்கையிட்டுக் கொண்டே 
படியலங்கார மாகவோடத்திற் 

பண்புன் ஏறி அக்கரைபோய்த் 
திடமுறு மலையாழ் குடங்கைக்கொண் டேகச் 

சொல்லுதன் மனுதிரேகாணம் . ( 87 ) 
(இ - ள் . ) மீனத்தின் முதற்றிரேகாணத்தின் தோற்றம் . 
மாலை, சங்கு , மணிமாலை ஆகியவற்றை மட்குடத்திலிட்டு , 


54 


அதனைக் கையில் வைத்துக்கொண்டு அலங்காரமாக 
ஓடத்தில் ஏறி அக்கரைக்குச் சென்று மலையாழை கையில் 
கொண்டு வரும் . இது மனுத்திரேகாணம் என்றவாறு . 

மீனத்தின் இரண்டாம் திரேகாணத் தோற்றம் 
மனுவின் மீனிரண்டதாந்திரேகாணம் 

மனுவுடன் செண்பகமலர்வண்ணம் 
வினவிய குடைடால் கட்டியே தெப்ப 

மீதினிற் பரிசனத்துடனே 
இனமுடன் ஏறிக் கொண்டுதான் பயணம் 

என்னவே அக்கரைக் கேக 
நினைவுகொண்டெழுதல் மநுத்திரேகாணம் 

நெட்டிலை வேற்கண்மின்னரசே ! ( 88 ) 
( இ - ள் . ) நெட்டிலையைப் போன்றும் வேலினைப் 
போன்றும் கண்களையுடைய மின்னரசே ! மீனத்தின் 
இரண்டாம் திரேகாணத்தின் தோற்றம் . செண்பக மலரின் 
வண்ணத்தையுடைய மனிதன் , குடை , டால் கட்டிய 
தெப்பத்தில் உறவினருடன் ஏறிக்கொண்டு அக்கரைக்குச் 
சென்று வர எண்ணம் கொண்டு எழுதல் . இது மனுத்திரேகாணம் . 

மீனத்தின் மூன்றாம் திரேகாணத் தோற்றம் 
அரசெனும் மீனம் மூன்றாந்திரேகாணம் 

அழகிய புருடனாம் இடுப்பிற் 
கரவுறு பாம்பைச்சுற்றியே கொண்டு 

காட்டினில் இருந்துதான் புற்றிற் 
பரவுகை இட்டுக் கொண்டுசத் துருவாற் 

பற்பல சோரர்தீக் காற்றால் 
எரியுமாம் அபாயம் வருமென முறையிட் 
டிடுஞ்சர மாந்திரேகாணம் . 

( 89 ) 
( இ - ள் . ) மீனத்தின் மூன்றாம் திரேகாணம் தோற்றம் . 
அழகிய ஆணின் தோற்றம் . பாம்பை இடுப்பில் சுற்றிக் 
கொண்டு காட்டினில் இருந்து புற்றில் கையை விட்டுக் 
கொண்டு பகைவரால் , கள்வரால் , தீயினால் , காற்றால் , 
அபாயம் வருமென்று முறையிட்டிடும் . இது சரமாம் திரேகாணம் . 

திரேகாண பலன் முற்றிற்று . 


55 


நவாங்கிசம் அறியும்படி 


ஆய்ந்த நவாங்கிசந்தன்னை அறியும் வகை கூறில் 

அச்சுவினி பரணிகார்த்திகை மூன்று நாளுக் 
கேயகாற் பன்னிரண்டு மேடமுதல் மீனம் 

ஈறாகக் காலொன்றுக் கோர்ராசியாகும் 
தூயவிரு பத்தேழு நட்சத்திரம் தன்னைத் 

தொகுப்பாக மும்மூன்றாய்ப் பிரித்தடை விற்பார்க்கில் 
வேயனைய தோள்மாதே ! சொன்னநவாங்கிசந்தான் 
விளங்கிடுமென்றேயுரைத்தார் மேற்கணித 

நூலோன் . ( 90 ) 


( இ - ள் . ) அசுவனி , பரணி , கார்த்திகை ஆகிய மூன்று 
நாட்களுக்கும் கால்கள் பன்னிரண்டாகும் . மேட இராசி முதல் 
மீன இராசி வரைகாலொன்றுக்கு ஓர் இராசியாக இருபத்தேழு 
நட்சத்திரங்களின் கால்களையும் பிரித்து அமைத்துப் பார்ப்பது 
நவாங்கிசமாகும் என்று சோதிடக்கலையை ஆராய்ந்து அறிந்த 
வல்லவர்கள் உரைத்துள்ளார்கள் என்பதை மூங்கிலையொத்த 
தோள்களையுடைய மாதே ! அறிவாயாக . 

குறிப்பு : இலக்கனத்தை ஒன்பது பங்காகப் பிரிப்பது 
நவாம்சமாகும் . மேஷ இலக்கனத்தை ஒன்பதாகப் பிரிக்கும் 
பொழுது , மேஷத்திலிருந்து தனுசுவரை நவாம்சங்கள் 
அமைகின்றன . இடப இலக்கனத்தை ஒன்பதாகப் பிரிக்கும் 
பொழுது மகரம் முதல் கன்னி வரை நவாம்சங்கள் 
அமைகின்றன. மிதுன இலக்கனத்தை ஒன்பதாகப் 
பிரிக்கும் பொழுது துலாம் முதல் மிதுனம் முடிய நவாம்சங்கள் 
அமைகின்றன. 


துவாதாங்கிசம் அறியும்படி 


உன்னிய துவாதசாங்கிசம் கூறில் 

ஒருராசி முப்பது பாகை 
தன்னிலோர் அங்கம் இரண்டரைப் பாகைத் 

தானென்றிவ் வடைவினிற் கொண்டு 


56 


பன்னியே பார்க்கில் இராசியே முதலாய் 

பன்னிரண்டங்கிசம் மேவ 
துன்னியக் கிரகம் இருந்த அங் கிசமே 

துவாதசாங் கிசமெனச் சொல்வார் . 


( 91 ) 


( இ - ள் . ) ஒரு இராசிக்கு முப்பது பாகைகளாகும் . ஒரு 
இராசியைப் பன்னிரண்டாகப் பகுப்பது துவாதசாம்சம் . 
முப்பது பாகையை பன்னிரண்டு பங்குகளாகப் பிரிக்க ஒரு 
பங்கு இரண்டரை பாகைகளாகும் . இராசி முதலாக 
பன்னிரண்டு அங்கிசங்களில் கணக்கிட்டு , அக்கிரகம் இருந்த 
அங்கிசத்தை துவாதாங்கிசம் என்பர் . 


திரிமிசாங்கிசம் அறியும்படி 


முந்திய திரிமி சாங்கிசக் கூறின் 

முப்பது பாகையிலேதான் 
தந்தசேய் ஐந்து சசியைந்து பொன்னோன் 

தானெட்டு புந்தியோன் ஏழாம் 
நந்துறு வெள்ளி தனக்கைந்தாம் ஓசை 

இராசிக்கு முதன்மையாய் நடக்கும் 
வந்தவுக்குமத்துக் கேபுகர்மால்பொன் 

மந்தன்சேய் என்பவர் முறையே . 


( 92 ) 


( இ - ள் . ) ஒரு இராசிக்கு முப்பது பாகைகளாகும் . அந்த 
முப்பது பாகைகளில் முதல் 5 பாகைகளில் செவ்வாயும் 
இரண்டாவது 5 பாகைகளில் சனியும் , மூன்றாவதாக 8 பாகை 
களில் குருவும் , நான்காவதாக ஏழு பாகைகளில் புதனும் , 
ஐந்தாவதாக 5 பாகைகளில் சுக்கிரனும் இருந்து அதிபர்களா 
கின்றனர். மேஷம் , மிதுனம் , சிம்மம் , துலாம் , துனுசு , கும்பம் 
ஆகிய ஆறு இராசிகளும் ஓசை இராசிகள் அல்லது ஆண் 
இராசிகள் அல்லது ஒற்றை இராசிகள். இவற்றிற்கு மேற்கூறிய 
வகையில் வரிசையாக அதிபதிகள் அமைவர் . இடபம் 
கடகம் , கன்னி , விருச்சிகம் , மகரம் , மீனம் ஆகிய ஆறும் 
இரட்டை இராசிகள் அல்லது பெண் இராசிகள் அல்லது 


57 


உக்கும் இராசிகள் என்று சொல்லப்படுவனவாகும் . இவற்றில் 
முதல் ஐந்து பாகைகளுக்குச் சுக்கிரனும் , இரண்டாவதாக 
உள்ள 

ஏழு பாகைகளுக்குப் புதனும் , மூன்றாவதாக உள்ள 
எட்டுப் பாகைகளுக்குக் குருவும் , நான்காவதாக உள்ள ஐந்து 
பாகைகளுக்குச் சனியும் , ஐந்தாவதாக உள்ள ஐந்து பாகை 
களுக்குச் செவ்வாயும் அதிபதிகள் ஆகின்றனர் . 


சப்தாங்கிசம் அறியும்படி 


தருசப்தாங்கிசத்தைப் பகரில் ஓர் இராசி 

தனையெழு கூறதாய்க் கொண்டே 
அருமையாம் ஓசை இராசிக்கே அந்த 

இராசிதொட்டடைவிலோர் ஏழு 
வருமுறை ஆறு முக்கும இராசி 

வகுத்திடில் அந்தராசிக்கே 
இருமையாம் ஏழாம் இராசிதொட்டடைவில் 

எண்ணல்சப்தாங்கிசம் என்பர் . ( 93 ) 


( இ - ள் . ) ஒரு இராசியை ஏழாகப் பிரிப்பது சர்தாங்கிசம் 
எனப்படும் . ஓரு இராசிக்கு உள்ள முப்பது பாகைகளை 
ரழாகப் பங்கிட்டுக்கொள்ள வேண்டும் . ஓசை இராசிகள் 
அல்லது ஆண் இராசிகள் அல்லது ஒற்றை இராசிகள் என்று 
சொல்லப்படும் மேஷம் , மிதுனம் , சிம்மம் , துலாம் , தனுசு , 
கும்பம் ஆகிய ஆறு இராசிகளுக்கும் இலக்கனம் தொடங்கி 
ழாவது இராசிவரைகணக்கில் கொள்ள வேண்டும் . உக்கும் 
இராசிகள் அல்லது பெண் இராசிகள் அல்லது இரட்டை 
இராசிகள் என்று சொல்லப்படும் இடபம் , கடகம் , கன்னி , 
விருச்சிகம் , மகரம் , மீனம் ஆகிய ஆறு இராசிகளுக்கும் 
எட்டாம் இராசி முதல் எண்ணி வரும்பொழுது எந்தக் கிரகம் 
வருகின்றதோ அதையே குறிப்பிட்ட சப்தாங்கிசத்தின் 
அதிபதியாகக் கொள்ளவேண்டும் . 


சாதக -8 


58 


தசாங்கிசம் அறியும்படி 


பகர்தசாங் கிசந்தான் பாகைமுப்பதையும் 

பத்தங்க மாகவே பிரித்து 
விகலுமோ சைக்கே அவ்விராசியைத்தொட் 

டெண்ணுதலுக்கு மந்தனக்கே 
நிகழிராசிக்கே ஒன்பதாம் ஓரை 

நிலை முதல் அடுத்தெண்ணிக் கண்டே 
புகல்பத்தங் கிசமும் அறிந்திடல் வேண்டும் 

புகழ்தசாங்கிசமென்பர் புலவோர் . ( 94 ) 


இ - ள் . ) ஒரு இராசியைப் பத்தாகப் பிரிப்பது தசாங்கிச 
மாகும் . ஒவ்வொரு அங்கத்திற்கும் போகைகள் வருகின்றன . 
ஓசை இராசிகள் அல்லது ஆண் இராசிகள் அல்லது ஒற்றை 
இராசிகள் என்று சொல்லப்படும் மேஷம் , மிதுனம் , சிம்மம் , 
துலாம் , தனுசு , கும்பம் ஆகிய ஆறு இராசிகளுக்கும் அந்த 
இராசியில் இருந்தும் , உக்கும் இராசிகள் அல்லது பெண் 
இராசிகள் அல்லது இரட்டை இராசிகள் என்று சொல்லப் 
படும் இடபம் , கடகம் , கன்னி, விருச்சிகம் , மகரம் , மீனம் 
ஆகிய ஆறு இராசிகளுக்கும் ஒன்பதாம் இராசியில் இருந்தும் 
எண்ணி தசாம்சத்தின் அதிபதியைக் கண்டு கொள்ள 
வேண்டும் . 


சோடசாங்கிசம் அறியும்படி 


சோடசாங் கிசத்தின் வகைதனைக் கூறிற் 

றொடுத்திடும் பாகைமுப்பதையும் 
வீடியல் பதனா றங்கிசமாக்கி 

மேடம் தொட்டடைவின்மீன் வரையிற் 
தேடிய ஈராறுடனயன் மாயன் 

சிவன்கதி ரோன்பதினாறு 
மூடியோசைக்கே மேடம்தொட் டெண்ண 

உக்குமக் கதிர்முதல் இடமே . ( 95 ) 


59 


( இ - ள் . ) ஒரு இராசியைப் பதினாறாகப் பகுப்பது 
சோ சாங்கிச மாகும் . ஒரு இராசியில் உள்ள முப்பது பாகை 
களையும் பதினாறாகப் பகுத்துப் பார்க்க ஒரு பாகை 52 % கலை 
வரும் . ஆண் இராசி அல்லது ஓசைஜ இராசி அல்லது ஒற்றை 
இராசிகளான மேஷம் , மிதுனம் , சிம்மம் , துலாம் , தனுசு , 
கும்பம் ஆகியவற்றிற்கு பிரம்மா , விஷ்ணு , சிவன், சூரியன் 
என்ற வரிசையில் நான்கு முறையாக 16 பகுப்பிற்கும் வரும் . 
பெண் இராசி அல்லது உக்கும இராசி அல்லது இரட்டை 
இராசிகளான இடபம் , கடகம் , கன்னி , விருச்சிகம் , மகரம் , 
மீனம் ஆகியவற்றிற்கு சூரியன் , சிவன் , விஷ்ணு , பிரம்மா 
என்ற வரிசையில் நான்கு முறையாக 16 பகுப்பிற்கும் வரும் 


என்றவாறு . 


சஷ்டியங்கிசம் அறியும்படி 


கலன்கொள்சஷ் டியங்கிசாங் கிசத்தின்வகை உரைக்கும் 

காலிராசி யையறுபதங்கிசமாய்ப் பகுத்து 
பலன் பெறுகோ ராங்கிசமும் இராட்சசாங்கிசமும் 

பெறுதேவதாங்கிசமும் குபேரனாங்கிசமும் 
இலங்கிரட்சோகனாம்சங்கின்னாங்கிசமும் பிரஷ்டாங் 

கிசங்குலக்கினாங்கிசமும் கரள கோளாங் கிசமும் 
புலம்புறுமக்கினியாங்சமுமாயாங்சம் பிரேத 

புரியாங்சமத்துடனே அபாம்பதியங் கிசமே . ( 96 ) 


( இ - ள் . ) இராசியை அறுபது பிரிவாகப் பிரிப்பது 
சஷ்டியாங்கிசமாகும் . ஒரு இராசிக்குடைய முப்பது பாகையை 
அறுபதால் வகுக்க / பாகை அல்லது 30 கலையாகும் . இந்த 
சஷ்டியங்கிசங்களின் பெயர்கள் . 1 ) கோராங்கிசம் , 2 ) 

ராட்சசாங்கிசம் , 3) தேவதாங்கிசம் , 4 ) குபேராங்கிசம் , 5 ) 
கிரட்சோகனாங்கிசம் , 6 ) கின்னராங்கிசம் , 7 ) பிரஷ்டாங்கிசம் , 
8. குலக்கினாங்கிசம் , 9 ) கரகோளாங்கிசம் , 10 ) அக்கினி 
யாங்கிசம் , II ) மாயாங்கிசம் , 12) பிரேத புரியாங் கிசம் , 13 ) 
அபாம்பதி அங்கிசம் . 


60 


இதுவுமது 
தேவகணே சாங்காலாங்சம் ராகி யாங்சம் 

செய்யவமுதாங்கிசமும் சந்திராங்கிசமும் 
மேஷமிருத்தாங்கிசமும் கோமளாங்கிசமும் 

மிகுந்த பத்மாங்கிசமுடனேலட்சுமியங்கிசமும் 
பாவுறுவாகீசுரமுந்திகம்பாராங் கிசமும் 

பகருமிங்கி ராங்கிசமும் கலிநாச பாசம் 
காவுறுபூ மீசுரமும் கமலாக ராங்சம் 
காகுளிகனாங்கிசமும் அவமிருத்தாங் 

கிசமும் . ( 97 ) 
( இ - ள் . ) 14 ) தேவகணேசாங்கிசம் , 15 ) காலாங்கிசம் , 
16 ) அகியாங்கிசம் , 17 ) அமுதாங்கிசம் , 18 ) சந்திராங்கிசம் , 
20 ) கோமளாங்கிசம் , 21 ) பத்மநாடாங்கிசம் , 22 ) லட்சுமியாங் 
கிசம் , 23 ) வாகீசுராங்கிசம் , 24 ) திகம்பராங்கிசம் , 25 ) மிங்கி 
ராங்கிசம் , 26 ) கலி நாசாங்கிசம் , 27 ) மீசுரவராங்கிசம் , 
28 )கமலாகராங்கிசம் , 29) குளிகனாங்கிசம் , 30 ) அவமிருத் 
தாங்கிசம் . 


இதுவுமது 


ஆனகாலாங் கிசமுந்த வாக்கினியங்கிசமும் 

அகோராங் சமும்கண்டாங் கிசமுஞ்சுத் தாங்சம் 
ஞானமுறும் அமிர்தபரி பூரணசந் ராங்சம் 

நண்ணும் விடப்ரீதிகுல நாசமெனும் அங்சம் 
மானமுறு முக்கியமாம் கிசஞ்சேதாங்சம் 

வருமுதற்பாத காத்துடனே காலரூபாங்சம் 
மேனலமாஞ் சவுமியவங்கிசமுடனே கொடிதாம் 

மிருத்து நவாங்கிசத்துடனே சீதளவங்கிசமே . ( 98 ) 

( இ - ள் . ) 31 ) காலாங்கிசம் , 32 ) தவாக்கினி அங்கிசம் , 
33 ) அகோராங்கிசம் , 34 ) கண்டாங்கிசம் , 35 ) சுத்தாங்கிசம் , 
36 ) அமிர்தாங்கிசம் , 37 ) பரிபூர்ணசந்திராங்கிசம் , 38 ) விஷ 
பிரிதிக்தாம்சம் , 39 ) குலநாசமாங்கிசம் , 40 ) முக்கிய மாங்கிசம் , 
41 ) சேதாங்கிசம் , 42 ) காலரூபாங்கிசம் , 43) பர்தகாம்சம் , 


, 


61 


44 ) காலாரூபாங்கிசம் , 45 ) சௌமியயாங்கிசம் , 46 ) மிருத்தாங் 
கிசம் , 47 ) சீதளாங்கிசம் . 

இதுவுமது 
தந்தவிந்த அங்கிசத்தே டிந்து முகாங்கிசமும் 

தருபூரணாங் கிசமுங்காலாகனியங்கிசமும் 
முந்தியதண்டாங்கிசமும் நிருமாலாங் கிசமும் 

முதிர்சுபாங் கிசத்துடனே அசுபாங்ச மிக்காய் 
வந்த அது சீதளாங்கிசஞ்சுதாங் கிசமும் 

வருபயோத தியங்சம்பிராணாயாங் கிசமும் 
இந்துரேகாங்சமென்றறுபதுவர் மோசைக் 

கியல் வலமு முக்குமத்துக்கிடமுமாம் இயல்பே . ( 99 ) 

( இ - ள் . ) 48 ) விந்தவாங்கிசம் , 49 ) இந்து முகாங்கிசம் , 
50) பூரணாங்கிசம் , 51 ) காலாக்னியங்கிசம் , 52 ) தண்டாங்கிசம் , 
53 ) நிர்மலாங்கிசம் , 54 ) சுபாங்கிசம் , 55 ) அசுபாங்கிசம் , 56 ) அதி 
சீதளாங்கிசம் , 57 ) சுதாங்கிசம் , 58 ) பயோததியாங்கிசம் , 
59 ) பிராணாயாங்கிசம் , 60 ) ரேகாங்கிசம் . ஓசை இராசிகளுக்கு 
மேற்குறிப்பிட்டுள்ள வரிசையிலும் உக்கும் இராசிகளுக்கு 
இறங்கு வரிசையிலும் காணப்படும் . 
சாருநவக் கிரகங்கள் தசவர்க்கம் எல்லாம் 

தனிதனியே எடுத்தெழுதி அவரவர்க்குப் பொருந்தச் 
சேருமதில் இரண்டாகிற்றான் பாரி சாதம் 

திகழ்மூன்றுத்தமமாகு நான்கு கோபுரமே 
பாருணைந்து தனக்குச்சிங்காசனமாறுக்குப் 

பார்க்கவதம் ஏழுக்குத் தெய்வலோகம் எட்டு 
கீரிலவை சேடிகைமொன்பதயிராவதாங்சம் 

கிரமமாம் பத்துக்குத் தேவேந்திராங்கிசமே . ( 100 ) 

( இ - ள் . ) நவக்கிரகங்களுக்குரிய பத்து வர்க்கங்களையும் 
தனித்தனியாக எடுத்தெழுதி , அவற்றில் இரண்டில் பொருந்தி 
வரில் பாரிசாதங்கிசம் என்பர் . மூன்றில் பொருந்த அமைந்தால் , 
அதனைஉத்தமாங்கிசம் என்பர். நான்கில் பொருந்த அமைந்தால் , 
அதனை கோபுராங்கிசம் என்பர் . ஐந்தில் பொருந்த அமைந்தால் , 
அதனை சிங்காசனாங்கிசம் என்பர் . ஆறில் பொருந்த 


62 


அமைந்தால் , அதனை பார்க்கவதாங்கிசம் என்பர். ஏழில் பொருந்த 
அமைந்தால் , அதனை தேவலோகாங்கிசம் என்பர் . எட்டில் 
பொருந்த அமைந்தால் அதனை வைசேடிகாங்கிரம் என்பர். 
ஒன்பதில் பொருந்த அமைந்தால் , அதனை ஐராவதாங்கிசம் 
என்பர் . பத்தில் பொருந்த அமைந்தால் , தேவேந்திராங்கிசம் என்பர் . 


இதுவுமது 
ஏகாங்சந்துர்பலமே யாம்பாரிசாதம் 

இனியவெகு சுகமுத்த மாங்கிசமே யாகில் 
வாகனங்கோபுரவங்சம்பசுதனமும் விருந்து 

மன்னுசிங்காசனஞ்செல்வம் பார்வதாங் கிசமாம் 
பாகமே வித்தை செல்வம் கீர்த்தியுமே விருத்திப் 

பகர்தேவலோகம்வை ஊர்சேடிகமூர்தி சேனை 
யோகாதி காரமயிராபதமாதிக்கம் 

உயரிந்த்ராங் கிசஞ்சர்வ பூமனெனவுரையே . (101 ) 

( இ - ள் . ) ஏகாங்கிசம் , தீயபலனாகும் . பாரிசாத சாங்கிசம் 
இனிய சுகத்தைக் கொடுக்கும் . உத்தமாங்கிசம் வாகனத்தைத் 
தரும் . கோபுராங்கிசம் பசு , தனம் , விருந்து போன்றவற்றைக் 
கொடுக்கும் . சிங்காங்கிசம் செல்வத்தைத் தரும் . 
பார்வதாங்கிசம் வித்தையையும் செல்வத்தையும் புகழையும் 
விருத்தியையும் அளிக்கும் . வைசேடி சாங்கிசம் வாகனங் 
களையும் படைகளையும் , யோகத்தையும் அதிகாரத்தையும் 
கொடுக்கும் . ஐராவதங்கிசம் ஆதிக்கத்தையும் , தேவேந்திராங் 
கிசம் அனைத்தையும் ஆள்பவனாக விளங்கும் ஆற்றலைக் 
கொடுக்கும் . 

தெய்வ சமயம் அறியும்படி 
தருதேவ லோகசம யந்தனவே கூறிற் 

தானசந்தி இருக்கல்சிவ வோமம் பூசனையும் 
பொருந்திடுமர்ச்சனைவேதபாராயண முகமதிப் 

போசனந்தான் பொசித்தல் தாம்கந்த புட்பம் 
அருஞ்சயனம் சொர்ப்பனமும் கவனயுத்தச் செயமும் 

அபசெயமின் போக சுகம் பொசிப்பிரசாங்கம் 
குருபுத்திரர் நோக்கம்பிரசாதம்காரோகம் 

கூறன்மடை தனந்தானம் உபசாரம் இசையே . (102 ) 


63 


( இ - ள் . ) தானசத்தி இருக்கல் , சிவஹோமம் , பூசனை , 
அர்ச்சனை , வேதபாராயணம் , அதிகபோசனம் உண்ணல் , 
மனம் மிகுந்த மலர்கள் , சயனம் , கனவு , கவனம் , போரில் 
வெற்றி , தோல்வி , பெண்போகம் , சுகம் , புசிப்பு , அரசர் , குரு , 
புத்திரர் , நோக்கம் , பிரசாதம் , காரோகம் , தனம் , தானம் , 
உபசாரம் இவை தேவலோக சமயம் எனப்படும் . 


கேந்திராதிய பெயர்கள் 


உரைக்கு மொன்று நான் கேழு பத்து கேந்திரமாம் 

ஒன்றைந்தோடொன்பதுவும் திரிகோண மாகும் 
நிரைக்கும் ஆ றெட்டுபனி ரண்டும்துர் தானம் 

நீடிரண்டு பதினொன்று தனலாபம் பாக்கியம் 
வரைக்குமொரு மூன்றாறு பத்துபதி னொன்றை 

மன்னுய செயத்தான மாமெனவே புகல்வார் 
தரைக்குமொன்றோடிரண்டுநான்கைந்தேழெட் டொன்பான் 

சாற்றியதோர் பனிரண்டும் பீடையது வாமே . ( 103 ) 


( இ - ள் . ) இலக்கனம் , நான்காமிடம் , ஏழாமிடம் , 
பத்தாமிடம் ஆகியவற்றைக் கேந்திரம் என்பர் . இலக்கனம் , 
ஐந்தாமிடம் , ஒன்பதாமிடம் ஆகியவற்றைத் திரிகோணம் 
என்பர் . ஆறாமிடம் , எட்டாமிடம் , பன்னிரண்டாமிடம் 
ஆகியவற்றை துர்ஸ்தானம் என்பர் . இரண்டாமிடத்தை தனஸ்தானம் 
என்றும் , பதினோராமிடத்தை இலாபஸ்தானம் என்றும் , பாக்கிய 
ஸ்தானம் என்றும் கூறுவர் . மூன்றாமிடம் , ஆறாமிடம் , 
பத்தாமிடம் , பதினோராமிடம் ஆகியவற்றை உபசய ஸ்தானம் 
என்பர் . இலக்கனம் , இரண்டாமிடம் , நான்காமிடம் , 
ஐந்தாமிடம் , ஏழாமிடம் , எட்டாமிடம் , ஒன்பதாமிடம் , 
பன்னிரண்டாமிடம் பீடையுடையன என்பார்கள் . 


குறிப்பு : இலக்கனம் , இரண்டாமிடம் , ஐந்தாமிடம், ஏழாமிடம் , 
எட்டாமிடம் , ஒன்பதாமிடம் , பன்னிரண்டாமிடம் பீடையுடையன என்பது 
ஆய்விற்குறியது . 


64 


தற்கால மித்திரம் அறிதல் 


அவரவர்க்கு மூலத்திரிகோணராசிக்கே 

ஆகுமீராறிரண்டு நான்கைந்தோடெட்டு 
நவிலொன்பான் உச்சமனை அதிகவுற வென்பர் 

நயந்திடுமீ ராறிரண்டு ஒருபத்து நான்குந் 
தவமானபன்னொன்றில் மூன்றில்நின்ற கோட்கள் 

தற்கால மித்திரமாம் பகல்வருஞ்சாதகர்க்கே 
யுவமானக் கதிர்வெள்ளி பிதுர்மாதுர்ச்சனிய 
னோண்பிதுருசோதரமாட்துர் சோதிரிக்கும் 

பலமே . ( 104 ) 


( இ - ள் . ) அந்தந்த கிரகங்களின் மூலத்திரிகோண 
இராசிகளுக்கு பன்னிரண்டு , இரண்டு , நான்கு , ஐந்து , எட்டு , 
ஒன்பது ஆகியவற்றின் உச்சவீடு அதிக நட்பாகும் . 
பன்னிரண்டு , இரண்டு , பத்து , நான்கு , பதினொன்று , மூன்று 
ஆகியவற்றில் நின்ற கோள்கள் தற்கால மித்திரர்கள் , பகலில் 
பிறந்த சாதகர்க்குச் சூரியன், சுக்கிரன் பலம் பெற தந்தைக்கும் 
தாய்க்கும் , சனி பலம் பெற தந்தையின் உடன் பிறந்தோர்க்கும் 
தாயின் உடன்பிறந்தோர்க்கும் நல்லபலன் . 


தோஷம் தீர்த்தல் 


பொறியரவின் தோடமதைப் புதன்தீர்ப்பன் பாம்பு 

புதன் தோடந்தனைச்சனியன் தீர்ப்பனிவர் மூவர் 
பறிபடுவதோடந்தனையங்காரகனே தீர்ப்பன் 

பாரிலிவர் நால்வர்களின் தோடம் வெள்ளி தீர்ப்பன் 
செரியுமிவ ரைவர்கள் தோடமதைப் பொன்னோன் 

தீர்ப்பனிவர் அறுவர்களின் தோடமதை மதிதான் 
அறிவினோடு தீர்ப்பரிவர் எழுவர்களின் தோடம் 
அருக்கனே தீர்ப்பனென அருளினர்விண் 

ணவரே !. ( 105 ) 


இ - ள் . ) இராகு கேதுக்களால் வரும் தோடத்தை புதன் 
தீர்ப்பான் . இராகு , கேதுக்களாலும் , புதனாலும் வரும் 


65 


தோஷத்தைச் சனி தீர்ப்பான் . இராகு , கேது , புதன் , சனி 
இவர்களால் ஏற்படக்கூடிய தோடத்தை செவ்வாய் தீர்ப்பான் . 
ராகு கேதுக்கள் , புதன் , சனி , செவ்வாய் இவர்களால் 
ஏற்படக்கூடிய தோடத்தைச் சுக்கிரன் தீர்ப்பான் . இராகு 
கேதுக்கள் , புதன் , சனி , செவ்வாய் , சுக்கிரன் இவர்களால் 
ஏற்படக்கூடிய குரு தீர்ப்பான் . இராகு கேதுக்கள் , புதன் , சனி , 
செவ்வாய் , சுக்கிரன் இவர்களால் ஏற்படக்கூடிய தோடத்தைச் 
சந்திரன் தீர்ப்பான் . இராகு கேதுக்கள் , புதன் , சனி , செவ்வாய் , 
சுக்கிரன் , சந்திரன் இவர்களால் ஏற்படக்கூடிய தோடத்தைச் 
சூரியன் தீர்ப்பான் என்று தேவர்கள் அருளியுள்ளார்கள். 


கிரியா கமனம் அறியும்படி 


செயலான கிரகங்க டன்கிரியாகமனம் 

செப்பினர்கள் ஒருஇராசி முப்பதுபாகையுந்தான் 
நயமான பாகை ஒன்றுக் கோரவத்தை யாக 

நவிலுங்கால் நிர்ச்சல் போசனம் அன்னதானம் 
பயமேவு சுயம்பாகம் விருந்துடனே பொசித்தல் 

பரர்வீட்டில் அன்னசிந்த சுகமாகப் பொசித்தல் 
அயலார்கள் கொண்டாட வாகனசஞ்சாரம் 

அநேகவாகனம் தீர்த்த யாத்திரையும் என்பார் . ( 106 ) 


( இ - ள் . ) கிரகங்களின் கிரியா கமனம் ; ஒவ்வொரு 
இராசிக்கும் 30 பாகைகள் உள்ளன. ஒவ்வொரு பாகைக்கும் 
ஒவ்வொரு அவத்தைகளாகக் கூறப்பட்டுள்ளன . நீர்ச்சலி 
போசனம் , அன்னதானம் , சுயம்பாகம் , விருந்து , பொசித்தல் , 
பிறர்வீட்டில் அன்னம் சுகமாகப் புசித்தல் , வாகன சஞ்சாரம் , 
அநேக வாகனம் , தீர்த்த யாத்திரை. 


இதுவுமது 


மன்னுந்தானப்பிரட்ட மங்களயாத்திரையும் 

வாகான மண்டலாதிக்கங்குலாதிக்கம் 
சொன்னகிராமாதிக்கம் குடும்பாதி பத்தியம் 

தூய புராதிக்கமுடன் தேசாதி காரம் 


சாதக -9 


66 


மன்னர்களத் திரமோக தீர்க்கமாயுள்களும் 

மருவுகளத்திரமோக நிர்ச்சலநித்திரையும் 
பன்னியதோர் சயனப்பிரதாபத்தினுடனே 

பரதாரகமனமுடன் உயர்துக்கம் எனவே . ( 107 ) 

( இ - ள் . ) மேலும் தானப் பிரட்டம் , மங்கள யாத்திரை, 
மண்டலாதி , கங்குலாதிக்கம் , கிராமாதிக்கம் , குடும்பாதி 
பத்தியம் , புராதிக்கம் , தேசாதிகாரம் , மன்னர் களத்திரமோகம் , 
தீர்க்காயுள் , களத்திரமோகம் , நிர்ச்சல நித்திரை, சயன பிராப்தி , 
பரதாரகமனம் , உயர்தூக்கம் போன்றவை . 

குறிப்பு : புராதிக்கம் என்பதன் பொருள் விளங்கவில்லை . 


இதுவுமது 


அண்டிய புவியிற் கமனவற் சிதமும் 

ஆபத்துக்காலமுமிராச 
தண்டனைக்கருவி விஷாக்கினி பயமும் 

தேகமோரோக்காலந்தான் 
கொண்டமுப்பதையும் ஓசைராசிக்கே 

கூறிய வலமதாய்ச் சுற்றும் 
எண்டிசை அறிய வுக்கு மந்தனக்கே 

இடமதாய்ச்சுற்றிடும் என்பர். ( 108 ) 
(இ - ள். ) மேலும் கமன வர்ச்சிதம் , ஆபத்துக்காலம் , 
இராசதண்டனை, கருவி , விஷம் , அக்கினி பயம் , ரோக காலம் 
ஆகியன ஓசை இராசிகள் எனப்படும் ஒற்றை இராசிகளுக்கு 
து வலமதாகச் சுற்றும் . உக்கும் இராசிகள் எனப்படும் 
இரட்டை இராசிகளுக்கு இடமாகச் சுற்றும் என்று 
கூறுவார்கள் . 


மூலத்திரிகோணம் அறியும்படி 


அருக்கனுக்குச் சிங்கத்தில் இருப்பதே பாகை 

அம்புலிக்கோர் இடபத்திற் பாகைமூன்றின்மேற் 
பெருக்குமிரு பத்தேழு சேய்க்குமே டத்திற் 

பேசுமொரு பனிரண்டாம் புதற்குகன்னி தன்னிற் 


67 


செருக்குப்பதினைந்தின் மேற் பத்து குரு வுக்கே 

சிலைவிலொடு பத்து வெள்ளிக் கேதுலாந் தன்னில் 
நெருக்குமொரு பதினைந்து சனியனுக்குக் குடத்தில் 
நகரிலிரு பதுபாகை மூலத்திரி கோணம் . 

( 109 ) 
( இ - ள் . ) சூரியனுக்குச்சிம்ம இராசியில் இருபது பாகை , 
மூலத்திரிகோணம் . சந்திரனுக்கு இடப இராசியில் மூன்று 
பாகை இருபத்தேழு பாகைக்குள் மூலத்திரிகோணம் . 
செவ்வாய்க்கு மேட இராசியில் பன்னிரண்டாம் பாகையில் 
மூலத்திரிகோணம் . புதனுக்குக் கன்னி இராசியில் பதினைந்து 
பாகைக்கு மேல் பத்து பாகைக்குள் மூலத்திரிகோணம் . 
குருவுக்கு தனுசு இராசியில் பத்து பாகையில் மூலத்திரி 
கோணம் . சுக்கிரனுக்குத் துலாம் இராசியில் பதினைந்து 
பாகையில் மூலத்திரிகோணம் . சனிக்குக் கும்ப இராசியில் 
இருபது பாகையில் மூலத்திரிகோணம் . 


நவக்கிரகப் பார்வை 


இரவிமதி புதன் வெள்ளி பாம்புகள் ஏழு 

ஏழுமே பார்வை செவ்வாய்க் கெட்டுநான் கேழு 
விரவியதோர் பார்வை என்பார் வியாழத்துக் கேதான் 

மிகவைத்தே ழொன்பதுவும் பார்வைதானாகும் 
பரவியதோர் சனியனுக்கு மூன்றேழு பத்து 

பார்வை யென்பார் உபயத்திற் படிந்திடுங் கோட்கெல்லாம் 
நிரவியதோர் நட்பாகினாலுபயந்தனையும் 

நிரந்தரமாய் நோக்கிடுமே நெட்டிலைவேற் கண்ணாய் !. ( 110) 

இ - ள் .) சூரியன் , சந்திரன் , புதன், வெள்ளி , இராகு , 
கேது ஏழாமிடங்களைப் பார்க்கும் ; செவ்வாய் நான்கு , ஏழு , 
எட்டாமிடங்களைப் பார்க்கும் ; 

ஐந்து , ஏழு , 

, 
ஒன்பதாமிடங்களைப் பார்க்கும் ; சனி மூன்று , ஏழு , பத்து 
ஆகிய இடங்களைப் பார்க்கும் . உபய இராசியில் படிந்திடும் 
கோள்கள் அனைத்தும் உபயத்தினை நிரந்தரமாக நோக்கும் 
என்பதை , நீண்ட இலையையும் , கூரிய வேலையையும் ஒத்த 
கண்களையுடைய பெண்ணே ! அறிவாயாக . 


68 


கிரக நோக்கின் அளவு 


ஏற்றரிய பதினொன்று மூன்றரைக்கால் நோக்காம் 

இரண்டாரெட் டீராறு நோக்கில்லை என்பர் 
தோற்றுமதி பொன்னவனும் எதிராக நோக்கும் 

சூரியனும் செவ்வாயும் கடைக்கண்ணால் நோக்கும் 
சாற்றியமால் வெள்ளிதலைக் கவிழ்ந்து நோக்கும் 

சனிபாம்பு ஒருகண்ணால் தான் பார்க்கும் என்பர் 
போற்றிரவி புகர் செவ்வாய் இராகுசனி திங்கள் 
புதன்பொன்னோன் கிழக்கு முதல் வரிசையாய் 

பார்க்கும் * . (111 ) 


( இ - ள் . ) பதினொன்று , மூன்றாமிடம் அரைக்கால் 
நோக்கு ; இரண்டு , எட்டு , பன்னிரண்டு நோக்கு இல்லை . 
சந்திரன் , குரு எதிர்நோக்கு , சூரியன் , செவ்வாய் கடைக்கண் 
நோக்கு புதன் , சுக்கிரன் தலைக்கவிழ்ந்த நோக்கு . சனி , பாம்பு 
ஒருகண் நோக்கு . சூரியன் - கிழக்கு ; சுக்கிரன் - தென்கிழக்கு ; 
செவ்வாய் - தெற்கு ; இராகு-தென்மேற்கு ; சனி -மேற்கு ; 
சந்திரன் -வடமேற்கு ; புதன் - வடக்கு ; குரு - வடகிழக்கு ஆகிய 
திசைகளைப் பார்க்கும் . 


கிரக நோக்கின் வலிமை 


இரவிபுதன் மதிவெள்ளி முழுநோக்கில் வலியர் 

இயல் செவ்வாய் முக்கால் நோக்கினில் வலியன் காரி 
அரைக்கால் நோக்கினில் வலியன் இராகுவுடன் குருவும் 

அரைக்கால்நோக்கினில்வலியன் ஆடுசேவிற் சிங்கம் 
திரிவிலங்கு நோக்குமான் கோல் சால்பெண் மிதுனம் 

திகழிருக்கால் ஓரையெதிர்ப்பார்க்கும் தேள் கடகம் 
விரிபலகாற்றலவோரைதலைக்குனிந்து பார்க்கும் 

மீன்பார்வை இராசியே அண்ணாந்து பார்க்கும் . * (112 ) 


இ - ள் . ) சூரியன் , புதன், சந்திரன் , சுக்கிரன் ஆகியவை 
7 ஆவது வீட்டை முழுப்பார்வையாகப் பார்ப்பது 


69 


வலுவுள்ளது . செவ்வாய் 4 , 8 இடங்களை முக்கால் பார்வை 
யாகப் பார்ப்பது வலுவுள்ளது . சனி , 3 , 10 ஆகிய இடங்களை 
அரைக்கால் பார்வையாகப் பார்ப்பது வலுவுள்ளது . இராகுவும் 
குருவும் அரைக்கால் நோக்கினில் பார்வையாகப் பார்ப்பது 
வலிவுள்ளது . மேடம் , விடை , தனுசு , சிம்மம் ஆகியவை 
நான்கு கால்கள் விலங்கு நோக்கு . துலாம் , கும்பம் , கன்னி , 
மிதுனம் இருகால்கள் எதிர்நோக்கு . விருச்சிகம் , கடகம் 
பலகால்கள் உடையவை . தலைகுனிந்த பார்வை . மீனஇராசி 
மேல்நோக்கு . 


இராசி நோக்கு 


மேடம் எதிர்விருட்சிகமும் இடபம் எதிர் கோலும் 

வீறுசிங்கம் எதிர்மகரம் கடகம் எதிர்குடமும் 
நாடறியும் எதிர்பார்வையாதல் பக்கம் பார்வை 

நல்லிடபக் கடகம் ஒன்றுக் கொன்று பார்ப்பதுபோல் 
ஏடவிழுஞ்சிங்கக்கோல் மகரவிருட்சிகமும் 

இனியகும்ப மேடம்தான் இசைந்து பக்கம் பார்க்கும் 
தேடருமிக் கோட்களிடப் பார்வைவலப் பார்வை 

தெரிந்துரைத்த சயமுனிசூத் திரத்திரிபி தாமே . ( 113) 


( இ - ள் . ) மேட இராசி எதிர்பார்வையாக விருச்சிக 
ராசியையும் , இடப இராசி எதிர்பார்வையாக துலாம் 
இராசியையும் , சிம்ம இராசி எதிர்பார்வையாக மகர 

ராசியையும் , கடக இராசி எதிர்பார்வையாக கும்ப 
இராசியையும் பார்க்கும் . இடப இராசி கடக இராசியையும் , 
சிம்ம இராசி துலாம் இராசியையும் , மகர இராசி விருச்சிக 
இராசியையும் , கும்ப இராசி மேட இராசியையும் பக்கமாகப் 
பார்க்கும் . கோள்களில் வலப்பார்வை இடப்பார்வை 
போன்றவற்றைச்சயமுனி சூத்திரம் கூறியுள்ளது . 


70 


. 


கிரக நோக்க இயல்பு 
என்றுமுதற் கிரகங்கள் தன்பார்வை கூறில் 

ஏழுக்கே ழாம் பக்கப் பார்வையுமுண்டென்பார் 
வென்றிதருங் கோட்களுக்கெல்லாம் பக்கப் பார்வை 

வீறாகும் ஒரு கண்ணாற் தான் பார்ப்பதாகும் 
துன்றியெதிர்பார்ப்பதுவும் எழுக்கோரேழும் 

சொல்லுமுழுப் பார்வைபத்து நாலாங்காற் பார்வை 
ஒன்றியதோர் ஐந்தெட்டும் அரைபார்வை யாகும் 

ஒன்பது முக்காற்பார்வை ஒண்கயற்கண் மாதே ! ( 114) 

இ - ள் . ) கோள்கள் ஏழும் ஏழாம் பார்வையாகப் 
பார்க்கும். எல்லா கோள்களுக்கும் பக்கப்பார்வை பார்க்கும். 
இத பக்கப்பார்வை என்ற சொல்லப்படுது ஒருகண்ணால 
பார்ப்பதாகும் . ஏழு கோள்களுக்கும் ஏழாம்பார்வை முழு 
பார்வையாகும் . பத்தாம் பார்வையும் , நாலாம் பார்வையும் , 
காற்பார்வையாகும் , ஐந்தாம் பார்வையும் எட்டாம் 
பார்வையும் அரை பார்வையாகும் . ஒன்பதாம் பார்வை 
முக்கால் பார்வையாகும் . 


இதுவுமது 
கதிரவன் செவ்வாய் பார்வை 

களிப்புறு நேர திருட்டி 
பதியுறு புந்தி வெள்ளி 

பக்கபாரிசமாய் நோக்கம் 
மதிகுரு இருவர்தாமும் 

வருஞ்சம திருட்டி என்பர் 
அதிகமாம் சனியும் பாம்பு 

அதோமுகத் திருட்டி யாமே . ( 115 ) 
( இ - ள் . ) சூரியன் , செவ்வாய் ஆகிய இரண்டு கோள் 
களும் நேர்ப்பார்வை உடையவை . புதன் , சுக்கிரன் ஆகிய 
இரண்டு கோள்களும் ஒருபக்கமாகச் சாய்ந்த பார்வையை 
உடையன . சந்திரன் , குரு ஆகிய இரு கோள்களும் சமபார்வை 
உடையவை . சனி, பாம்பு கீழ்நோக்குப் பார்வை உடையவை 


71 


சாதகன் குணம் அறியும்படி 


இரவியுடன் மதியுமன்னவன் செவ்வாய் தரணியிற் 

சேனாதி பதிபுந்தி இராசகுமாரனுமாம் 
திரமுடைய குருவெள்ளி மந்திரியாம் சனியன் 

சேவுகனென் பாரிரவி சரீரமதி மனது 
விரவுசெவ்வாய் தத்துவமாம் புதன்வார்த்தை என்பர் 

மென்குருவேஞானசுகம் வெள்ளி தோன் மத்தன் 
பசவரிய சனிதுக்கம் என அறிந்து பலன்தான் 
பகுத்தறிந்து சொல்லுவது பான்மையுள்ளோர் 

கடனே. ( 116 ) 
( இ - ள். ) சூரியனும் - சந்திரனும் மன்னர் ; செவ்வாய் , 
சனி - சேனாதிபதி ; புதன் - இராசகுமாரன் ; குரு , சுக்கிரன் - 
மந்திரி; சனி- சேவகன் என்றவாறு . 

சூரியன் - உடல் ; சந்திரன் - மனம் ; செவ்வாய்-தத்துவம் ; 
புதன் - வார்த்தை ; குரு - ஞான சுகம் ; சுக்கிரன் - சனி - துக்கம் ; 
எனப் பலன் அறிந்து சொல்லவேண்டும் . 


அதியுச்சம் அறியும் வகை 


அதிகவுச்சந்தனையுரைக்கிற் கதிரவனுக்குத்தான் 

ஆனமே டந்தனிலே பாகையொரு பத்தாம் 
மதிதனக்கே இடபத்திற் தான் மூன்று பாகை 

வருஞ்சேய்க்கு மகரத்தில் இருபத்தெட் டாகும் 
துதி புதற்குக் கன்னியினிற் பதினைந்து பாகை 

சொற்குருவுக்கேகடகந்தன்னிலைந்து பாகை 
புதிய புகர்க் கேமீனில் இருப்பத்தேழ் பாகை 

புகழ்சனிக்குக் கோலிருபதுபாகை என்பார் . ( 117 ) 


(இ - ள் . ) அதிக உச்சத்தை அறிய வேண்டுமென்றால் , 
சூரியனுக்கு மேட இராசியில் பத்துப் பாகையில் அதியுச்சம் ; 
சந்திரனுக்கு இடப இராசியில் மூன்று பாகையில் அதியுச்சம் ; 
செவ்வாய்க்கு மகர இராசியில் இருபத்தெட்டாம் பாகையில் 
அதியுச்சம் ; புதனுக்குக் கன்னி இராசியில் பதினைந்து 


72 


பாகையில் அதியுச்சம் ; குருவிற்குக் கடக இராசியில் ஐந்து 
பாகையில் அதியுச்சம் ; சனிக்குத் துலா இராசியில் இருபது 
பாகையில அதியுச்சம் . 


அஸ்தமனம் அறியும்படி 
சொல்லியகு சாதிபஞ்சகிரகங்கள் தானே 

சூரியனையடுக்கு முன் பினின்றகாலமுடன் 
புல்லிய சேய் பதினேழு புந்தி பதி மூன்று 

பொருந்து குரு பதினொன்று வெள்ளி ஒன்பதாகும் 
நல்லியல்பாம் காரிக்குப் பதினைந்து பாகை 

நயந்திற்கு நின்றக்கால் அத்தமாமாகும் 
மெல்லிய செம் பஞ்சினையும் வனசமலரினையும் 

மிகுத்திடுவே ராச்சரிய மெல்லடி அஞ்சுகமே ! ( 118 ) 

( இ - ள் . ) மெல்லிய செம்பஞ்சினையும் தாமரை 
மலரினையும் தோற்கச் செய்யும் வியக்கத்தக்க வகையில் 
மென்மையான அழகிய அடிகளைக் கொண்ட இனிய 
மொழியைப் பேசும் கிளியை ஒத்த பெண்ணே ! குசாதிகள் 
என்று சொல்லப்படும் செவ்வாய் , புதன் , குரு , சுக்கிரன் , சனி 
இவர்களில் சூரியனின் பாகை பதினேழுக்குள் செவ்வாய் 
நின்றாலும் , சூரியனின் பாகை பதிமூன்றுக்குள் புதன் 
இருந்தாலும் , சூரியனின் பாகை பதினொன்றுக்குள் குரு 
இருந்தாலும் , சூரியனின் பாகை ஒன்பதற்குள் சுக்கிரன் 
இருந்தாலும் , சூரியனின் பாகை பதினைந்திற்குள் சனி 
இருந்தாலும் அஸ்தமனமாகும் . 

கிரக பலக்குறைவு 
தருகதிரோனுடன்சனியன் கூடினாற் சனியன் 

தானிளைப்பன் சனியுடன்செவ் வாய்வந்து கூடின் 
மருவு செவ்வாய் இளைப்பனிந்த சேயுடனே பொன்னோன் 

வந்துறையில் குருஇளைப்பன் குருவை மதி கூடில் 
அருணமதி இளைப்பன்மதி யுடன்வெள்ளி கூடில் 

அசுரமந் திரிஇளைப்பன் வெள்ளிபுந்தி கூடிற் 
கருதுபுதன் இளைப்பனிந்த புதனைமதி கூடில் 
கலைமதியோன் இளைப்பனெனக் கட்டுரைக்க 

லாமே . (119) 


73 


(இ - ள் . ) சூரியனுடன் சனி கூடிநின்றால் , சனி பலம் 
குறைந்தவன் . சனியுடன் செவ்வாய் கூடி நின்றால் , செவ்வாய் 
பலம் குறைந்தவன் . செவ்வாயுடன் குரு கூடி நின்றால் , குரு 
பலம் குறைந்தவனாவான் . சந்திரனுடன் சுக்கிரன் கூடி 
நின்றால் , சுக்கிரன் பலம் குறைந்தவனாவான் . சுக்கிரனும் 
புதன் கூடி நின்றால் , புதன் பலம் குறைந்தவனாவான் . 
புதனுடன் சந்திரன் கூடி நின்றால் , சந்திரன் பலம் 
குறைந்தவனாவான் . 


கிரக யுத்தம் 


கொங்கலர்கு சாதிபஞ்சக் கிரமம் ஒரு காலிற் 

கூடினாற் கிரகயுத்தம் எதிர்நடக்கும் கிரகம் 
துங்கமிகு வெற்றியாம் வக்கிரக்கிரகம் 

தோல்வையாம் இவை இரவி மதியுங்கூடாதே 
சிங்கம் முதல் ஆறு இராசியிலிருந்தக் கிரகம் 

சிறந்து வரும் கிரகத்தைத் திரமாகச் செயிக்கும் 
இங்கிதமாம் கும்பம் முதல் ஆறு இராசி தன்னில் 

இருந்தகிரகம்தன்னை வருங்கிரகம் வெல்லும் . ( 120 ) 


இ - ள். ) குசாதிகளாகிய செவ்வாய் , புதன், வியாழன் , 
சுக்கிரன் , சனி ஆகியவை ஒரு காலில் கூடி இருப்பின் கிரக யுத்தம் 
எனப்படும் . எதிர்நடக்கும் கிரகம் வெற்றிபெறும் . 
வக்கிரக்கிரகம் தோல்வி அடைந்ததாகும் . சிம்மம் , கன்னி , 
துலாம் , விருச்சிகம் , தனுசு , மகரம் ஆகிய ஆறு இராசிகளும் 
சூரியன் , சந்திரன் கூடியிருந்தாலேயன்றி இருந்த கிரகங்கள் 
வரும் கிரகத்தை வெல்லும் . கும்பம் , மீனம் , மேடம் , 
இடபம் , மிதுனம் , கடகம் ஆகிய ஆறு இராசிகளில் இருந்த 
கிரகத்தை வரும் கிரகங்கள் வெல்லும் . 


குறிப்பு : தோல்வை - தோல்வி . 


சாதக -10 


74 


கிரக நிலை , கால் 


இனியவெள்ளி தெற்கதனிற் உற்ற கோள் வடக்கில் 

எய்தினால் தோல்வியில்லை என்னவே பகர்வார் 
புனிதருக்கு வெள்ளியுச்சம் கிரகமதி புதனும் 

போற்றுமிடைநிலைக்கிரகம் சனிரவிசேய் பாம்பும் 
கனிவில்பூமிக்கிரகம் சனி செவ்வாய் இரவி 

கருது நாற்காற்கிரகம் புந்திபுகர்பொன்னோன் 
வனிதை இரு காற்கிரகம் சனிபலகாற்றவிழ 
வருஞ்சிறகுக் கொடுபறக்க வண்மை இவை 

யாமே . (121 ) 


(இ - ள் . ) வெள்ளி தெற்கில் இருக்க அவ்விடத்திற்கு 
உரிய கோள் வடக்கில் இருந்தால் தோல்வியில்லை . சுபக் 
கோள்களுக்குச் சுக்கிரன் நல்ல பலனைத் தரும் . சந்திரனும் 
புதனும் இடைநிலைக்கிரகங்கள் , சனி , சூரியன் , செவ்வாய் , பாம்பு 
ஆகியவை பூமிக்கிரகங்கள் என்னும் பூமி நிலைக் கிரகங்கள் . சனி , 
செவ்வாய் , சூரியன் ஆகியவை நாற்கால் கோள்கள் , புதன் , சுக்கிரன் , 
குரு ஆகியவை இருகாற் கிரகங்கள் ; சனி பலகால்களையுடைய 
கோளாகும் . 


அதியுச்சம் , அதிநீசம் அறியும்படி 


உச்சத்திற் நின்ற கோளுக் கோரேழாம் இராசி நீசம் 
அச்சமாம் வர்க்கம் தன்னில் அதிசவுச்சத்தைப் போலாம் 
மிச்சமாம் அதிக நீசம் மேவிடும் என்றார் மேலோர் 
பச்சிளம் குரும்பை என்னப் பணைத்தெழுதனத்தி 

னாளே. ( 122 ) 
( இ - ள் . ) பசுமையான இளம் குரும்பைப் போன்ற 
வடிவுடன் , பெரிய திமிர்த்தெழுந்த தனங்களை உடைய 
பெண்ணே ! எந்தக்கோளுக்கும் உச்சத்தில் நின்ற இராசிக்கு 
ஏழாம் இராசி நீசமாகும் . உச்சக்கோள் சுபவர்க்கம் பெற்று 
இருந்தால் அதிவுச்சமாகும் . நீசக்கோள் பாவவர்க்கம் பெற்று 
இருந்தால் அதிநீசமாகும் . 


75 


குறிப்பு : கிரகங்கள் முறையே சூரியன் 10 பாகை , சந்திரன் போகை , 
செவ்வாய் 28 பாகை , புதன் 15 பாகை , குரு போகை , சுக்கிரன் 27 பாகை, சனி 
20 பாகை உச்சவீடுகளில் இருந்தால் அதிக உச்சம் . நீச வீடுகளில் மேற்கண்ட 
பாகைகளில் இருப்பின் அதிக நீசம் . 


தூமாதி பஞ்சக் கிரகங்களின் ஸ்புடம் 


பருதி புடத்துடனான்கு ராசியும்பன் மூன்று 

பாகைதனை உடன்கூட்டத்தூமனுடப் புடமாம் 
வருதூமன் புடம்தன்னைப் பனிரண்டிற் களைந்தே 

வந்தது பாதன்புடமாம் பாதன்புடத்துடனே 
பொருமாறி இராசியுடன் கூடல்பரி வேடப் 

புடமதனை மண்டலத்திற் களையவிந்திரதனுவாம் 
தருமிந்திரதனுப்புடத்திற் பதினேழு பாகை 

தான்கூட்ட வுபகேது தன்புடம தாமே . ( 123 ) 

( இ - ள் . ) சூரியனுடைய புடத்துடன் நான்கு இராசியும் 
பதிமூன்று பாகையையும் கூட்ட தூமனுடைய புடமாகும் . 
தூமனுடைய புடத்தில் பன்னிரண்டைக் கழிக்க வருவது 
பாதனின் புடமாகும் . பாதனின் புடத்துடனே பெருக்கி , 
இராசியுடன் கூட்டுவது பரிவேடமாகும் . பரிவேடபுடத்தை 
மண்டலத்தில் கழிக்க இந்திர தனுவாகும் . இந்திரதனு 
புடத்தில் 17 பாகையைக் கூட்ட உபகேது புடம் . 


பாசகாதிபர்களின் உச்சம் 


ஓதரும் பாசகர்க்கே உச்சந்தான் மேட மாகும் 
வேதகன் தனக்கே உச்சம் வீறுசேர் இடப மாகும் 
போதகன் தனக்கே உச்சம் பொற்புறு கன்னி யாகம் 
மாதுளங்கனியைப் போலும் வளம்பெறு தனத்தி 

ளாளே . ( 124 ) 
(இ - ள் . ) மாதுளங்கனியைப் போன்ற வளப்பமான 
தனங்களை கொண்ட பெண்ணே ! சொல்லுவதற்கு அரிய 
பாசகர்க்கு மேட இராசி உச்சமாகும் . வேதகர்க்கு இடபம் 
இராசி உச்சமாகும் . போதர்க்குக் கன்னி இராசி உச்சமாகும் . 


76 


பரிவேடம் முதலியவற்றின் உச்சம் 


பரிவேடம் தனக்குச்சம் மிதுனமே யாகும் 

பகர்கலைக்கியா னுக்குச்சம் சிங்கமெனலாகும் 
உரியவிந்திர தனுசுக்குச் சந்தனுசேயாகும் 

உற்பாதந் தனக்குச்சம் கும்பமெனலாமால் 
அரிய சோ மனுக்குச்சம் கன்னிகுசன் தனக்கே 

அழகான மீனமென்பார் பருதிக்கு மேடம் 
தெளிவுறு தூ மனுக்குச்சம் மகரந்தானாகும் 

செய்யகேதுவுக்குச்சம் மிதுனமெனலாமே . ( 125 ) 


( இ - ள் . ) பரிவேடத்திற்கு உச்சவீடு மிதுன இராசியாகும் . 
கலைக்கியானனுக்கு உச்சி வீடு சிம்ம இராசியாகும் . இந்திர 
தனுசுவிற்கு உச்சவீடு தனுசு இராசியாகும் . உற்பாதத்திற்கு 
உச்சவீடு கும்ப இராசியாகும் . சந்திரனுக்கு உச்சவீடு கன்னி 
இராசியாகும் . செவ்வாய்க்கு உச்சவீடு மீன இராசியாகும் . 
சூரியனுக்கு உச்சவீடு மேட இராசியாகும் . தூமனுக்கு 
உச்சவீடு மகர இராசியாகும் . கேதுவுக்கு உச்சவீடு மிதுன 
இராசி . 


குளிகாதிபர் நிலை 


எற்பாய குளிகனுத யந்தனுக்கு முன்னே 

இருபத்தி ரண்டரைப்பாகையிற்காலன் நிற்பர் 
அற்புதமாம் மாந்தியின்பின்னேயிருபத்திரண்டொன் 

டரைப்பாகை தன்னிலே எமகண்டன் உறைவன் 
பிற்பாயும் எமகண்டன் பின்னிருபத்தெட்டாம் 

பேதமிலா அரையிலர்த்தப் பிரகாரன் இருப்பன் 
பொற்பாய சோதிடமாம் வடமொழிநூற் புலவர் 

புகன்றுரைத்த திவ்வண்ணம் பூவினிளங் குயிலே ! ( 126 ) 

( இ - ள் . ) குளிகனுக்கு இருபத்து இரண்டரை பாகையில் 
காலன் நிற்பான் ; குளிகனுக்கு இருபத்து ஒன்றரைப் பாகையில் 
இயமகண்டன் நிற்பான் ; இயமகண்டனுக்கு இருபத் 
தெட்டரை பாகையில் அர்த்தப் பிரகாரன் இருப்பான் 


77 


! 


என்பதை பூவைப் போன்று மென்மையான இளமை 
பொருந்தி இனிய குரலினையுடைய பெண்ணே 
சிறப்புடைய சோதிடத்திலிருந்து வடமொழிப் புலவர்கள் 
எடுத்துரைத்துள்ளார்கள் . 


பாசகாதியர்களின் கதி 


கதிரவன்தன் கதிபோலப் பருதிபாசகனும் 

கதிரினுச்சத்துடனின்றே இடமாகச் செல்வன் 
மதிகதி போல் வேதகனும் மதியினுச்சத்துடனே 

வந்துநின்றே இடம்செல்வன் வக்கிரன்தன் கதிபோல் 
சதிருடைய தூமன்சேய் உச்சத்தி னுடனே 

சார்ந்தவனும் இடம்திரிவன் சாமன்போதகனும் 
புதியபுந்திக்குள்ளபடி நடப்பருபாதகன்தான் 
போற்றும் வெள்ளிக்கற்ற படியிடமாகச் 

செல்வன் . ( 127 ) 


( இ - ள் . ) சூரியனின் இயக்கத்தைப் போல சூரியனின் 
பாசகனும் சூரியனின் உச்சத்துடன் இடமாகச் செல்வான் . 
சந்திரனின் இயக்கத்தைப் போல வேதகன் சந்திரனின் 
உச்சத்துடன் இடமாகச் செல்வான் . செவ்வாயின் 
இயக்கத்தைப் போல செவ்வாயுடன் தூமன் இடமாகச் 
செல்வான் . புதனின் இயக்கத்தைப் போல புதனின் 
உச்சத்துடன் போதகன் சாமன் காரகன் இடமாகச் செல்வான் . 
உற்பாதகன் வெள்ளியின் இயக்கத்தைப் போல இடமாகச் 
செல்வான் . 


சாயாக் கிரகங்களின் சாரம் முற்றிற்று . 


78 


சயன இராகுவின் அடைவும் அதனது பலனும் 


சயனராகு பின்கதியைத் தானெடுத்துக் கூறிற் 

தரும்உதயம் முதலாக அந்தியமாம் வரைக்கும் 
நியமமாய் இரண்டரைநாழிகையொருராசியிலே 

நிற்கும் வகை உதயத்தின் மகரத்தில் உதிப்பன் 
செயமகரங் கண்கும்பம் வாய்மீன முகமாம் 

திரண்மேடம் வயிறிடபம் யோனிதண்டு வாலாம் 
இயல்மிதுன வரையாறி இராசியும் இவ் வண்ணம் 
இருப்பனிராக் காலமுந்தான் இவ்வகையேன் 

றுரையே . ( 128 ) 
( இ - ள் . ) சயன இராகுவின்கதியானது இலக்கனம் முதல் 
21 நாழிகை ஒரு இராசியாகப் பன்னிரண்டு இராசிகளில் 
நிற்பான் . பகலில் மகரத்தில் உதிப்பான் . மகரம் - கண் ; 
கும்பம்- வாய் ; மீனம் - முகம் , மேடம்- வயிறு ; இடபம் 
யோனி , மிதுனம் - வால் . இரவில் மகரம் முதல் மிதுனம் வரை 
ஆறு இராசிகளிலும் இருப்பான் . 


சயன இராகுவின் பலன் 


பன்னிய ஏழாம் இடத்தினுக்கிறையும் 

பாசகன்யோனிராகுவுமே 
தன்னிலே வந்து கூடிடுங் காலம் 

சாதகர்க்கரிட்டமே யாகும் 
முன்னுமாரகத்தோன்றிசையவன் புத்தி 

உட்புசிப்பவனிடமாக 
மன்னவன் வாரம் அவனது நாளில் 

அரிட்டம்வந் தெய்திடும் என்பர் . ( 129 ) 
( இ - ள் .) ஏழாம் இடத்திற்கு அதிபதியும் பாசகன் யோனி 
இராகுவும் கூடுகின்ற காலத்தில் சாதகனுக்கு மரணம் 
ஏற்படும் . மாரகத்தோன் திசையில் அவனுடைய புத்தியில் 
அவனுடைய அந்தரத்தில் அவன் இடத்தில் அவனது 
வாரத்தில் அவனுடைய நட்சத்திரத்தில் மரணம் நேரும் என்று 
கூறுவர். 


79 


ஒரா இலக்கனம் 


திண்டிறற்கதிரோன் உதயமே முதலாய்ச் 

சென்மலக் கனமெட்டும் எண்ணிக் 
கண்டநாழிகையை இரண்டரை அதனிற் 

கழித்ததே ஓரைலக் கனமாம் 
எண்டிசை உதய மோசையே யாகி 

இலக்கனம் முதலாய் எண்ணல் 
அண்டிய உதயம் உக்கும மாகி 
அப்பிரதட்சணமாமே . 

( 130 ) 
( இ - ள் . ) சூரியோதயம் முதலாக சென்ம இலக்கனம் 
வரை எண்ணி, வந்த நாழிகையை 2 / யால் வகுத்து வருவது 
ஓரை இலக்கனமாகும் . உதய இலக்கனம் ஓசை அல்லது ஒற்றை 
இராசி 

முதலாக டப்பக்கமாக ஒவ்வொன்றாக 
எண்ணவேண்டும் . உதய இலக்கனம் உக்கும் இராசியாகிய 
இரட்டை இராசியாக இருப்பின் இராசி முதலாக வலப் 
பக்கமாக ஒவ்வொன்றாக எண்ண வேண்டும் . 
குறிப்பு : ஓரா - ஹோரா 

கடிகா இலக்கனம் 
உன்னிய கடிகா இலக்கனம் உரைக்கில் 

உதயாதி நாழிகை தன்னை 
மன்னிய உதய ஓசைய தாகில் 

வந்தலக்கனம்முதல் எண்ணல் 
சொன்னலக் கனமே உக்கும மாகிற் 
தொடர்ச்சியாய்ச் சவ்விய மாக 

மாகப் 
பன்னியே பார்த்தல் சயமுனி உரைத்த 
பழுதிலாசூத்திரமுறையே . 

(131 ) 
(இ - ள் . ) சூரியோதயம் முதலாக தம்தம் சென்ற 
நாழிகையை , இலக்கனம் ஒற்றை இராசியாக இருப்பின் 
இடப்பக்கமாக ஒவ்வொன்றாக எண்ணுதல் , இலக்கனம் 
உக்கும் இராசியாக இருப்பின் , வலப்பக்கமாக ஒவ்வொன் 
றாக எண்ணுதல் கடிகா இலக்கனமாகும் என்பது சயமுனி கூறிய 
குற்றமற்ற சூத்திரத்தின் படி குறியுள்ளதாகும் . 


80 


ஒராதிய இலக்கன பலன் 
உரைத்தலக்கனத்தோன் ஓரைலக்கனத்தை 

உயர்பெறு கடிகைலக் கனத்தை 
நிரைத்தொரு கோளே பார்க்கின்மன்னவனார் 

நிகரிரு இராசியைப் பார்க்கிற் 
றுரைத்தளகர்த்த னோரிராசியினைத் 

துடர்சுபர் திருட்டியாய்ப் பார்க்கிற் 
தரைக்குள் வாழ்வுடைய கிரகஸ்தன் எனவே 
சாற்றினர் அரிவையர்க கரசே ! 

( 132 ) 
( இ - ள். ) ஓரா லக்கனத்தையும் கடிகை இலக்கனத் 
தையும் , சென்ம இலக்கனாதிபதியும் சுபக்கோள் பார்க்கில் , 
இச்சாதகன் மன்னனாவான் . இவற்றில் இரண்டு இராசிகளைச் 
சுபக்கோள் பார்க்கில் இச்சாதகன் படைத்தளபதியாக 
விளங்குவான் . இவற்றில் ஒரு இராசியைச் சுபக்கோள் 
பார்க்கில் இச்சாதகன் ஒரு நல்ல குடும்பத்தலைவனாக 
இருப்பான் என்று பெண்களுக்கெல்லாம் அரசியாக 
விளங்கும் பெண்ணே ! அறிவாயாக . 

. 

ஆரூட இலக்கனம் 
சிறந்த வாரூட இலக்கனம் தன்னைச் 

செப்பிடின் உதயநா யகனே 
பிறந்தலக்கனந்தொட் டெத்தனை இராசி 

பெற்றிருந்தகன்துகை தன்னை 
மறந்திடாதெண்ணி உதயத்தோன் நின்ற 

வழிமுறை யாயெண்ணிக் கண்டே 
கறங்குமாரூட இலக்கனம் என்றே 
கட்டுரை செய்தனர் காணே . 

( 133 ) 


( இ - ள் . ) சென்ம இலக்கனம் முதல் இலக்கனாதிபதி . 
இருந்த இராசி வரை உள்ள எவ்வளவோ , அவ்வளவு 
இலக்கனாதிபதியை இருக்கும் இராசிவரை எண்ணி கண்டு 
கூறுவது ஆரூட இலக்கனம் என்று சோதிடக்கலையில் 
வல்லவர்கள் கூறியுள்ளார்கள் . காண்பாயாக ! 


81 


ஆரூட இலக்கண பலன் 


நயக்குமா ரூட இலக்கனந் தனக்கே 

நாலுடன் இரண்டுபன்னொன்றிற் 
செயப்பட இருந்தோர் இவர்களுக் கொன்பான் 

சென்றிருந்தோர்களும் சுபராம் 
வியப்படு நான்குக் கொன்று வாக் கினுக்கே 

வியத்தினில் லாபத்துக் கேதான் 
இயற்கையாய் மூன்றில் இருந்துளோர் இவர்கட் 

கெதிரிடும் பகைவரென்றுரையே . 


( 134 ) 


( இ - ள் . ) ஆரூட இலக்கனத்திற்கு நான்காமிடம் , 
இரண்டாமிடம் , பதினோராம் இடம் இவர்களுடன் இருந்த 
கிரகங்கள் இவர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் நின்ற கிரகங்கள் 
சுபர்கள் . நான்காமிடம் , இலக்கனம் , இரண்டாமிடம் , 
பன்னிரண்டாமிடம் , பதினோராமிடம் ஆகிய இவ்விடங் 
களுக்கு மூன்றாமிடத்தில் இருப்பவர்கள் இவர்களுக்குப் 
பகைவர்கள் என்றவாறு . 


குறிப்பு : நான்காமிடம் சுபம் , பகை என்று கூறப்பட்டுள்ளது . இது 
ஆய்விற்குரியது . 


இதுவுமது 


ஆரூட லக்கனத்துக் கேலாபம் தன்னை 
அடர்ந்தொரு கோள்பார்க்கில் செலவில்லை 

செல்வன் 
பாரூடம் ஆரூட இலக்கனத்துக் கேதான் 

பத்திரெண்டும் பதினொன்று நாலினுக்கே அதிபர் 
பேரூடு மாரூட இலக்கனத்தைப் பார்க்கிற் 

பிரபலவான் ஆரூடம் தன்னில்உதயத்திற் 
போரூடும் யாவரிருந்தாலனர்த்தம் பலமாம் 
புகழ்ச்சுபரும் பாபருமே பொருந்திடிற் 

றுர்ப்பலமே . ( 135 ) 


சாதக - 11 


82 


( இ - ள் . ) ஆரூட இலக்கனத்திற்கு பதினோராம் 
இடத்தைச் சுபக்கோள் பார்க்கில் , இச்சாதகன் செல்வனாக 
விளங்குவான் . பன்னிரண்டாம் இடம் , பதினோராம் இடம் , 
நான்காமிடம் ஆகிய இடங்களுக்கு அதிபதிகள் ஆரூட 
இலக்கனத்தை நோக்கினால் இச்சாதகன், பிரபலமானவனாக 
இருப்பான் . ஆரூட இலக்கனத்தில் , இலக்கனத்தில் 
சுபக்கோள் அல்லது பாவக்கோள் 

எது நிற்பினும் 
துர்ப்பலமேயாகும் . 

நட்சத்திர இலக்கனம் அறியும்படி 
சீரான நட்சத்திர இலக்கனத்தை உரைக்கிற் 

சென்மநட் சத்திரத்தில் சென்ற நாழிகையை 
நேராக ஐந்தைந்து நாழிகையாய்த் தள்ளி 

நிலையறிந்த தொகைதன்னை அந்தநாள் தனக்கே 
ஏராரும் திசைநாதன் கேதுவே யாகி 

இலக்கனந்தொட்டபசவ்வியம் எண்ணியே காண்பார் 
ஊராறும் இரவி முதல் எழுவரிராகுக்கு 

உதயமுதற் பார்ப்பதென உரைத்தனர்சூத்திரமே . ( 136 ) 

( இ - ள். ) சென்ம நட்சத்திரத்தில் சென்ற நாழிகையை 
ஐந்தைந்து நாழிகையாகத் தள்ளி அறிந்த தொகையை , 
திசைநாதன் கேது வாக இருப்பின் சென்ம இலக்கனம் 
தொட்டு , இடமாக எண்ணிக் காண்பார்கள் . சூரியன் முதல் 
ஏழு கோள்கள் முதல் அல்லது இராகு இருப்பின் சென்ம 
இலக்கனம் முதல் பார்ப்பார்கள் . 

நட்சத்திர இலக்கன பலன் 
ஏற்றநாள்திசைநாதன் உச்சநீசத்தில் 

இருந்திடினும் பாக்கியவான் குருவெள்ளி யுடனே 
தோற்றமறக் கூடிடினும் வெகுசெல்வனாவன் 

சொல்லரிய நட்சத்திரத்தி இலக்கனத்தி லேதான் 
மாற்றரிய பூரணச்சந்திரனிருக்கு மேனும் 

மருவுமுச்சர் இருந்தாலும் நீசர்இருந்தாலும் 
நாற்றிசையும் புகழாக ராசயோகமுமே 

நண்ணுமெனவேயுரைத்தார் நளினமலர்த் திருவே . * (137) 


83 


( இ - ள் . ) தாமரை மலரில் வீற்றிருக்கும் திருமகளை 
யொத்த அழகுடைய பெண்ணே ! நட்சத்திர இலக்கனத்தில் 
திசைநாதன் உச்சம் அல்லது நீசத்தில் இருப்பினும் இச்சாதகன் 
பாக்கியவானாக விளங்குவான் . குரு , வெள்ளியுடன் சேர்ந் 
திருந்தாலும் இச்சாதகன் , மிகுந்த செல்வனாவான் . நட்சத்திர 
இலக்கனத்தில் பௌர்ணமி சந்திரன் இருந்தாலும் உச்சக் 
கோள்கள் இருந்தாலும் நீசக்கோள்கள் இருந்தாலும் , 
இச்சாதகன் நான்கு திசைகளும் போற்றத்தக்க இராச 
யோகத்தை உடையவனாக இருப்பான் என்று சோதிட 
வல்லவர்கள் கூறியுள்ளார்கள் . 


காரக இலக்கனம் 


காரகலக் கனமுரைக்கில் உதயநாழிகையைக் 

கருதுமைந்து நாழிகையிற் கழித்தெழுந்த பின்னர் 
வாரமுடன் கிரகபுடம் அதிலதிக பாகை 

வந்த கோள் இருக்கின்ற இராசிமுதற் பார்ப்பார் 
பாரதனில் அங்கிசலக்கனம்உரைக்குங் காலை 

பண்பிற்காரகனிருந்ததுவாதசாங் கிசமே 
கூறவரும் அங்கிசலக் கனமாகக் கொள்வர் 
கோகனப் பொருட்டிலுறை குதலைஇளங் 

குயிலே ! * ( 138 ) 


( இ - ள் . ) தாமரை மலரின் பீடத்தில் உறைந்திருக்கின்ற 
திருமகளையொத்த அழகையும் குழந்தையைப் போன்று 
இனிய குயில் மொழியையும் கொண்ட பெண்ணே ! உதய 
நாழிகையை ஐந்து நாழிகையில் கழித்த பின்னர் கிரகபுடம் 
எழுதி , அதில் அதிக பாகையில் வந்த கோள் இருக்கின்ற 
இராசியே காரக இலக்கனமாகும் . பன்னிரு அங்கிசங்களில் காரகன் 
இருந்த இலக்கனமே அங்கிச இலக்கனமாகும் . 


84 


ஆதரிச இலக்கனம் 
ஆதரிச இலக்கனந்தான்உதய இராசிக்கே 

அடுக்குமே ழாமிடமே யாகுமெனப் புகல்வர் 
ஓதரிய வாயுறுலக் கனந்தன்ன உரைக்கில் 

உதயநாழிகையைந்திற் கழித்துவந்த தொகையைச் 
சீதமதி இருந்த நவாங்கிசமுதலாய் எண்ணித் 

தெரிந்து சரந்திரமுபய இலக்கனமட்டுக்கும் 
ஆதவன்சந்திரன்சனிய னோரைநாயகனுக் 

கவரவர்கள் பலமுறவும் பகையுமறிந்துரையே . ( 139) 

( இ - ள் . ) உதய இராசிக்கு ஏழாமிடம் ஆதரிச இலக்கனம் 
எனப்படும் . வாயுறு இலக்கனம் என்பது உதய நாழிகையை 
ஐந்தில் வகுத்து வந்த தொகையை நவாங்கிசம் முதலாக 
எண்ணி சரம் , திரம் , உபய இலக்கனம் வரை , சூரியன் , 
சந்திரன் , சனி , இராசியாதிபதி ஆகியோரின் பலம் , பகை , 
நட்பு ஆகியவற்றை அறிந்து உரைக்கவேண்டும் . 


ஆயுள் இலக்கனம் 
சரத்துடனே சரம்தீர்க்கம் திரந்தான்மத்திபமாம் 

சாற்றுஞ்சரம் உபயமெனிற்றானற்ப மாகும் 
திரத்துடனே திரமற்பம் திரஞ்சரமத்திபமாம் 

திரத்திலுப யந்தீர்க்கம் செழுங்கயற்கண் மயிலே ! 
வரத்திலுபயத்துடனேஉபயமற்பமாகும் 

வரும்உபயம் சரமெனின்மத்திபமாகும் என்பர் 
உரத்து பயத்துடன்திரமே தீர்க்கவய தாகும் 

ஓராசா ரந்தனிலே உரைத்ததிவை யாமே . ( 140 ) 
( இ 

இ - ள் . ) சரத்துடன் சரம் சேரின் ஆயுள் தீர்க்கமாகும். 
சரத்துடன் திரம் சேர மத்திமமாகும் . சரத்துடன் உபயம் 
என்றால் ஆயுள் அற்பமாகும் . திரத்துடன் திரம் சேர 
அற்பாயுளாகும் . திரமும் சரமும் சேரமத்திமமாகும் . திரத்தில் 
உபயம் சேரதீர்க்காயுள் என்றவாறு . உபயத்துடன் உபயம் சேர 
வயது அற்பமாகும் . உபயத்துடன் சரம் சேரின் ஆயுள் 
மத்திமமாகும் . உபயத்துடன் திரம் சேர தீர்க்காயுளாகும் . 


85 


இதுவுமது 
தேடுசன்ம இலக்கனமும் ஓரையின் இலக்கனமும் 

தெரிந்த பின்னர் அட்டமத்தோ முதய இராசிக்கு 
நீடுமதி இலக்கனமும் அட்டமாதி பன்தான் 

நின்ற இலக்கனத்துடனே நிகராகக் கண்டே 
நாடுமிந்த மூவகையும் உத்தமமாய் ஊறுமேல் 

நண்ணிலற்ப வயதாமேன் மூன்றுமற்பம் என்னில் 
வாடுறுமத்தியவயதாய் வகுக்குமிந்த மூன்றும் 

மத்திபமே யாகிற்தீர்க்காயுளென்பர்மயிலே ! ( 141 ) 
( இ - ள் . ) மயிலே சென்ம இலக்கனமும் ஓரையின் 
லக்கனமும் தெரிந்த பின்னர் , எட்டாமிடத்திற்கு அதிபன் , 
உதய இராசி அதிபன் இவற்றிற்கு உறவு , சந்திர இலக்கனத் 
திற்கும் , அட்டமாதிபனுக்கும் உள்ள உறவு , சென்ம 
இலக்கனம் ஆகியவற்றைக் கொண்டு மூவகையும் 
உத்தமமாய் இருப்பின் அற்பாயுள் என்பர் . மூன்றும் 
அற்பமாய் இருக்கில் மத்திம வயது என்பர் . மூன்றும் 
மத்திமமாக இருந்தால் தீர்க்காயுள் . 


இதுவுமது 


கடிகைலக் கினத்தி லேதான் 

கடுஞ்சனி இருக்கப் பார்க்கின் 
மடிவது திண்ணம் என்பார் 

வருஞ்சுபர் நின்றாரேனும் 
படியுறுசுபர் பார்த்தாலும் 

பகருவர் அரிட்டம் என்றே 
துடிபெறு வயதீராறிற் 

தோன்றிடும் அரிட்டம் தானே . ( 142 ) 
(இ - ள் . ) கடிகை இலக்கனத்தில் சனி இருந்தாலும் 
கடிகை இலக்கனத்தைப் பார்த்தாலும் இச்சாதகன் இறப்பது 
உறுதி என்பர் . கடிகை இலக்கனத்தில் சுபக்கோள் நின்றாலும் 
கடிகை இலக்கனத்தைச் சுபக்கோள் பார்த்தாலும் இச்சாதகன் 
தன்னுடைய ஆறாவது வயதில் மரணம் அடைவான் . 


86 


நட்சத்திர மண்டலங்கள் 


மகசிரம்பூராடம் இரே வதிசதய மூலம் 

மன்னும் உத்திரட்டாதி யாதிரையும் வருணன் 
நிகர்பதியாம் அதனுடமுடன் ரோகணியும் கேட்டை 

நீடோணம் அபிசித்துப்புனர்த்தமுத்திராடம் 
டகருமாகேந்திரநாட்டிலாமத்தம் அவிட்டம் 

பரிநாளுத் திரம்சோதி சித்திரைஆயிலியம் 
புகல் காற்றினிடபூசம்பூரட்டாதி விசாகம் 

பூரங்கார்த்திகைப்பரணி மகேந்தீமண்டலமே . (143 } 


( இ - ள் . ) மிருக சீரிடம் , பூராடம் , இரேவதி , சதயம் , 
மூலம் , உத்திரட்டாதி ஆதிரை ஆகியவை வருண மண்டலம் . 
அனுடம் , ரோகணி , கேட்டை , திருவோணம் , அபிசித்து , 
புனர்பூசம் , உத்திராடம் மாகேந்திர மண்டலம் . அஸ்தம் , அவிட்டம் , 
அசுபதி , உத்திரம் , சுவாதி , சித்திரை , ஆயிலியம் ஆகியவை 
காற்றுமண்டலம் . பூரட்டாதி , விசாகம் , பூரம் , கார்த்திகை, பரணி , 
மகம் ஆகியவை தீமண்டலம் . 


விஷக்கடிகை 


அச்சுவினி சதயமிரு பத்தொன்றாம் பரணி 

ஆயிலியம் பூரம்உரைப்பவைமுப்பதாகும் 
மெச்சியகார்த்திகைஐம்பான் மகமிருபதாகும் 

மென்பூசம் நாற்பத்தொன்றாதிரையோர் நான்காம் 
நச்சுமுரோகணிபுனர்த்தம் உத்திரமும்சித்திரையும் 

நன்மூலம் அவிட்டமுத்திராடம்பதினாலாம் 
உச்சிதமாம் கேட்டையுத்தி ரட்டாதி அனுடம் 
ஒருபதினெட்டாகுமெனவரைந்தனர்வின் 

ணவரே . ( 144 ) 


( இ - ள் . ) உதயம் முதல் அசுவதி , சதயம் பதினொரு 
நாழிகைக்குப் பின்பு பரணி , ஆயிலியம் , பூரம் முப்பதுக்குப் 
பின்பு கார்த்திகை ஐம்பது நாழிகை பின்பு , மகம் இருபதிற்குப் 
பின்பு , பூசம் நாற்பத்து ஒரு நாழிகைக்குப் பின்பு , திருவாதிரை 


87 


நான்கு நாழிகைக்குப்பின்பு , உரோகணி , புனர்பூசம் , உத்திரம் , 
சித்திரை, மூலம் , அவிட்டம் பதினான்கு நாழிகைக்குப் பின்பு , 
உத்திரட்டாதி , 

பதினெட்டு 
நாழிகைக்குப் பின்பு . 


கேட்டை , 


அனுஷம் 


இதுவுமது 


சோதியிரேவதி இருபத்திரண்டாகும் திருவோணம் 

சொல்லும் மூன்றாம் 
ஏமதில் பூரட்டாதி விசாகம்பூராடம் 

பத்தொன்பதேயாம் 
ஓதியதோர் அத்தத்துக்காறென்பார் தினங்களத்தில் 

இனிஉதயம் தொட்டே 
தீதிலாநட் சத்திரந் தன்னில் விடகடிகை 

தெரிவ தாமே . 


( 145 ) 


( இ - ள் . ) சுவாதி , இரேவதி இருபத்தி இரண்டு 
நாழிகைக்குப் பின்பு , திருவோணம் மூன்று நாழிகைக்குப் 
பின்பு , பூரட்டாதி , விசாகம் , பூராடம் இருபத்து ஒன்பது 
நாழிகைக்குப் பின்பு , அஸ்தத்திற்கு ஆறு நாழிகைக்குப் பின்பு 
நான்கு நாழிகைகள் விடகடிகை . 


புஷ்கர யோகம் 


ஏற்றிய புட் கரயோகம் அடுயிருபத் தொன்றில் 

டபமொரு பதினாலின் மிதுனம்பதி னெட்டில் 
தேற்றியகர்க்கடகமெட்டிற் சிங்கமுப்பத் தொன்றில் 

செய்யகன்னி ஒன்பதுகோல் இருபதுவும் நான்கிற் 
சாற்றரிய விருச்சிகம்பன்னொன்றாகும் தனுசு 

தன்னிலிரு பத்து மூன்றாம் மகரம் பன்னான் 
மாற்றரிய கும்பம் பத்தொன்பதாம் மீனம் 

வரும் ஒன்பதாம் பாகை வகுத்த முறை தானே . ( 146 ) 


( இ - ள் . ) மேட இராசி இருபத்தொன்றாம் பாகை ; இடப 
இராசி பதினான்காம் பாகை ; மிதுன இராசி பதினெட்டாம் 


88 


பாகை ; 


கடக இராசி எட்டாம் பாகை ; சிம்ம இராசி 
முப்பத்தொன்றாம் பாகை ; கன்னி இராசி ஒன்பதாம் பாகை ; 
துலா இராசி இருபத்து நான்காம் பாகை ; விருச்சிக இராசி 
பதினோராம் பாகை ; தனுசு இராசி இருபத்து மூன்றாம் பாகை ; 
மகர இராசி பதினான்காம் பாகை ; கும்ப இராசி பத்தொன் 
பதாம் பாகை ; மீன இராசி ஒன்பதாம் பாகை புஷ்கர யோகம் . 


மிருத்து பாகம் 
இகன்மிருத்து பாகமே மேடமோ ராறில் 

டபத்தைந்துத்தண்டே இருபத்தி ரண்டிற் 
புகல்கடகம் இருபத்தி ரண்டு சிங்கம் தன்னிற் 

போற்றிய மூவேழுகன்னி தன்னிலொன்றே யாகும் 
நிகர்துலா நாலாந்தேள் இருபத்து மூன்றில் 

நொடியசிலை பதினாறின் மகரமிரு பதிலே 
அகலியசாலிருபதிலே மீனந்தான் பத்தில் 

ஆகுமிருத்து வம்பாகை அறிந்து செல்வதாமே . (147 ) 

இ - ள். ) மேட இராசியில் ஆறாம் பாகை ; இடப இராசி 
பதினைந்தாம் பாகை ; மிதுன இராசி இருபத்திரண்டாம் 
பாகை ; கடக இராசி இருபத்திரண்டாம் பாகை ; சிம்ம இராசி 
இருபத்தோராம் பாகை ; கன்னி இராசி முதல் பாகை ; துலா 
இராசி நான்காம் பாகை ; விருச்சிக இராசி இருபத்து மூன்றாம் 
பாகை ; தனுசு இராசு பதினாறாம் பாகை ; மகர இராசி 
இருபதாம் பாகை ; கும்ப இராசி இருபதாம் பாகை ; மீன 
இராசி பத்தாம் பாகை மிருத்து பாகம் . 


வார , முக்குண வேளை 


ஞாயிறு புந்தி காரி நவிலும்தாமதமே யாகும் 
மேயுறு மதிவி யாழும் இயலூறு சாத்மீகந்தான் 
நேயமாம் செவ்வாய் வெள்ளி நகரிரா சதமே என்பார் 
காயுறு மூன்றே முக்காற்கடிகையிம் முறையின் காணே . ( 148 ) 

(இ - ள். ) சூரியன் , புதன் , சனி ஆகிய மூன்று கிழமை 
களில் தாமத வேளை முதலில் வரும் . சந்திரன் , குரு ஆகிய 


89 


இரண்டு கிழமைகளில் சாத்வீக வேளை முதலில் வரும் . 
செவ்வாய் , சுக்கிரன் ஆகிய இரண்டு கிழமைகளில் இராசத 
வேளை முதலில் வரும் . இதன் காலம் மூன்றே முக்கால் 
நாழிகையாகும் . 


இராகு காலம் 


அருக்கன் சேய் பொன்னோன் புதன் புகர் சனியன் 

அம்புலி இராகுவாம் என்றே 
உறித்துளகாலம் உரைத்திடில் அந்நாள் 

உதயவாராதிபன் முதலாம் 
விருத்தியாம் கடிகை ஒருமூன்றே முக்கால் 

வீதமாம் அடைவிலே உரைப்பர் 
பொருந்திய பகலும் இரவும் இப்படியே 
புசிப்பதி இராகுகாலம்மே . 

( 149 ) 


( இ - ள் .) ஞாயிறு , செவ்வாய் , குரு , புதன், வெள்ளி , சனி , 
சந்திரன் ஆகிய கிழமைகளில் உதயத்தில் அந்தந்தக் 
கிழமைகளில் வரிசைக் கிரமமாக 26/4, 22 1/2 , 1874 , 15 , 1114 , 
7/2 , 334 , ஆகிய இந்த நாழிகைக்கு மேல் 37 நாழிகை 
கொண்ட நேரமாகும் . 


கிரகங்களின் அதிகாரம் 


வருடத்துக்கதிபன்காரி மாதத்துக்கதிபன் பொன்னோன் 
திருவுற்ற அயனத்துக்கே தினகரன் அதிபனாகும் 
தருமதிக் கதிபன் புந்தி தான்பட்சத் ததிபன் வெள்ளி 
அருடினத்ததிபன் செவ்வாய் அம்புலி முகூர்த்தத் 

தென்னே . ( 150 ) 


( இ - ள் . ) ஆண்டிற்கு அதிபதி காரி ; மாதத்திற்கு அதிபதி 
குரு ; உத்தராயணம் , தட்சணாயணம் என்று சொல்லக்கூடிய 
அயனங்களுக்கு அதிபதி சூரியன்; நிலவுக்கு அதிபதி புதன் , 
பட்சத்திற்கு அதிபன் சுக்கிரன் ; தினத்திற்கு அதிபதி 
செவ்வாய் ; முகூர்த்தத்திற்கு அதிபதி சந்திரன் . 


சாதக -12 


90 


அங்க நட்சத்திரம் அறியும்படி 


சிரசுநெற்றி விற்புருவம் கண்மூக்குக்காது 

செய்யகன்னம் உதடுடனே உண்ணாக்கு மூலம் 
விரவியமே வாய்கழுத்து புயமிதயம் இருகை 

மிருவிருவிலாவயிறு நாபிசகனந்தான் 
சுரதமுறு நிதம்பலிங்கம் குய்யமுடன் மயமாம் 

தொடைமுழங்காற் குதிரைமுலைப் புறங்காலுள் 


ளங்கால் 


பரவுமிரு பத்தேழும் அச்சுவினி முதலாய்ப் 
பார்த்தங்கத் தனிலறிதல் பான்மையுள்ளோர் 

இயல்பே . ( 151 ) 


(இ - ள். ) தலை , நெற்றி , புருவம் , கண், மூக்கு , காது , 
கன்னம் , உதடு , உள்நாக்கு , மூலம் , மேவாய் , கழுத்து , புயம் , 
இருக்கை , இருவிலா, வயிறு , நாபி , சகனம் , நிதம்பம் , 
லிங்கம் , குய்யம் , மயம், தொடை , முழங்கால் , குதிரை முலை , 
புறங்கால் , உள்ளங்கால் ஆகிய நட்சத்திரங்கள் இருபத்து 
ஏழும் அசுவதி முதலாகிய நட்சத்திரங்களுக்கு உரியவை . 

குறிப்பு : சகனம் , குதிரை முலை ஆகியவற்றின் பொருள் 
விளங்கவில்லை . 


இதுவுமது 


உச்சமாம்தலைவலக்கண்காது முகம் கன்னம் 

உய்குமே வாயிடது மேவாய்க்க பாலம் 
மெச்சுகன்னம் காதிடக்கண்ணிடச்சிரமீராறும் 
விளங்குசென்ம இலக்கனம் தொட் 

டடைவினில்பார்ப் பதுவாம் 
அச்சமிலா வலப்புறத்திற் கழுத்து புய மங்கை 

ஆனவிலா மார்புகுட்சி அன்றிடப்பு றத்தில் 
இச்சையுறு வயிறகமவ் விலாக்கைபுயம் கழுத்து 
இவையுதய இலக்கனம்தொட்டடைவினிற்பார்ப் 

பதுவே . ( 152 ) 


9 ] 


( இ - ள் . ) தலை , வலதுகண் , காது , முகம் , கன்னம் , தலை , 
துமேவாய் , கபாலம் , இடதுகன்னம் , காது , இடக்கண் , 
இடது தலை இப்பன்னிரு உறுப்புகளையும் சென்ம 
இலக்கனத்தில் ஒவ்வொரு பாவத்திலும் ஒவ்வொன்றாக 
பார்க்க வேண்டும் . வலது புறத்தில் கழுத்து , புயம் , 
உள்ளங்கை , மார்பு , குட்சி இடப்புறத்தில் வயிறு , விலா, கை , 
புயம் , கழுத்து ஆகியவற்றை இலக்கனம் முதலாகக் கொண்டு 
பார்க்கவேண்டும் . 


குறிப்பு : குட்சி என்பதன் பொருள்விளங்கவில்லை. 


அங்க நட்சத்திரத்தின் பலன் 


வலப்பக்கத் தடி வயிற்றில் உடலுலுந்தி லிங்கம் 

வளர்தொடைகோசம்பீசம் வலக்கணைக்காற் பாதம் 
சொலத்தக்க இடப்புறத்திற் பாதமுடன் கணைக்காற் 

தொடைபீசம் குயமிலிங்கம் வயிறுடனுந்தியுமே 
நலத்துசுய இராசி முதல் அடைவினிற் கண்டறிந்தே 

நவக்கிரகம் இருந்தக்காலப் பலன்யா தென்னில் 
விலக்கரிய கதிர்நின்ற தானத்திற் பார்த்தால் 

இருநாற்கால் மிருகத்தால் விபத்துவரும் மின்னே. ( 153 ) 


( இ - ள் . ) வலது பக்கத் தடிவயிற்றில் உந்தி எனப்படும் 
தொப்பூழ் , இலிங்கம் , தொடை , கோசம் , பீசம் , வலக்கணைக் 
கால் , பாதம் , இடப்புறத்திற் பாதம் , கணைக்கால் , தொடை , 
பீசம் , குயம் , லிங்கம் , வயிறு , உந்தி . உதயராசி முதல் 
இவற்றைக் கண்டறிந்து நவக்கிரகம் இருந்த காலப்பயனைக் 
கண்டு பலன் சொல்லவேண்டும் . இந்தத் தானத்தில் சூரியன் 
இருந்தால் நான்குகால் மிருகத்தால் விபத்து நேரும் . 


இதுவுமது 


மதி இருந்த தானத்திற் சலமிருகம் தன்னால் 

வக்கிரனின்றிடுமிடத்திற்கிரந்திவிரணத்திற் 
புதியதோர் அக்கினிபாணத்தினாற்றுன்பம் 

புதனிற்கிற் செங்கல் மண்ணாற்குருநிற்கில்கிலியால் 


92 


அதிககாற்றால்வெள்ளி நிற்கில் நீர்ச் சந்தால் 

அரியசனி நின்றக்காற் காற்றால்கல் லெரியாற் 
கெதியுடை இராகுநிற்கில் சர்ப்பவாதையினாற் 

கேதுநிற்கில் விரணத்தால் கிரந்தியினாற்றுயரே . ( 154 ) 

(இ - ள். ) சந்திரன் இத்தானத்தில் நின்றால் , நீர், மிருகம் 
இவற்றால் துன்பம் உண்டாகும் . செவ்வாய் இத்தானத்தில் 
நின்றால் , புண் , காயம் , தீ , ஆயுதம் ஆகியவற்றால் துன்பம் 
உண்டாகும் . புதன் இத்தானத்தில் நின்றால் , செங்கல் , மண் 
முதலானவற்றில் துன்பம் உண்டாகும். குரு இத்தானத்தில் 
நின்றால் , நீரில் வாழும் உயிரினத்தால் துன்பம் உண்டாகும் . 
சனி இத்தானத்தில் நின்றால் , காற்றினாலும் , கல் எறியப்படுவ 
தாலும் மிகுந்த துன்பம் உண்டாகும் . இராகு இத்தானத்தில் 
நின்றால் , பாம்பினால் துன்பம் உண்டாகும் . கேது 
இத்தானத்தில் நின்றால் , புண்ணாலும் காயங்களாலும் 

ம் 
துன்பம் உண்டாகும் . 


வாரதியாச்சியம் 


பன்னியஞாயிறின் முப்பத்திரண்டாகும் திங்களினாற் 

பத்தி ரண்டாம் 
உன்னிய செவ் வாய்சனிக்கு முப்பத்தொன்றாம்புதனுக் 

கொன்றே யாகும் 
இன்னிலமேற் குருவாரம் சுக்கிரவாரம்தனக்கும் 

இருபத்தொன்றாம் 
நன்னியல்பாகியவாரத் தியாச்சியத்தின் கடிகைதனை 
நயந்து பாரே . 

( 155 ) 
( இ - ள் . ) ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி இரண்டு 
நாழிகைக்கு மேலும் , திங்கட்கிழமை நாற்பத்து இரண்டு 
நாழிகைக்கு மேலும் , செவ்வாய்கிழமை முப்பத்து ஒரு 
நாழிகைக்கு மேலும் , புதன் கிழமை முதல் நாழிகைக்கு 
மேலும் , வியாழன் , வெள்ளிக்கிழமைகளில் இருபத் 
தொன்றாம் நாழிகைக்கு மேலும் மூன்றே முக்கால் நாழிகை 
நீக்கப்பட வேண்டும் . 


93 


குறிப்பு : இப்பாடலில் சனிக்கிழமைக்கு வாராத்தி யாச்சியம் 
சொல்லப்படவில்லை. 


திதி தியாச்சியம் அறியும்படி 


சொற்பிரதமைக்கிரு பத்துநான்காகும் 

துதிகைக்குப் பன்னிரண்டாகும் 
கற்புளதிரிதி கைக்கன்பத்தைந்தாம் 

கருதிய சதுர்த்தியைந்தாகும் 
நற்பின் பஞ்சமி சஷ்டிக்குமன் பத்து 

நான்குயர் சப்தமி தனக்கே 
இற்புறு முப்பத் தொன்றட்டமிக்கோர் 

இருபதாம் நவமிக்கைத் தென்பார் . 


( 156 ) 


( இ - ள் .) பிரதமைக்கு இருபத்து நான்கு நாழிகைக்கு 
மேலும் , துதிகைக்குப் பன்னிரண்டு நாழிகைக்கு மேலும் , 
திருதிகைக்கு ஐம்பத்தைந்து நாழிகைக்கு மேலும் , சதுர்த்திக்கு , 
ஐந்து , பஞ்சமி , சஷ்டிக்கு ஐம்பத்து நான்கு நாழிகைக்கு 
மேலும் , அஷ்டமிக்கு இருபது நாழிகைக்கு மேலும் நவமிக்கு 
ஐந்து மேலும் , மூன்றே முக்கால் நாழிகைதியாச்சியம் . 


குறிப்பு : விஷகடிகை ஆரம்பித்த நாழிகை முதல் மூன்றே முக்கால் 
நாழிகைவரைதியாச்சியமாம் . 


இதுவுமது 


இகதச மிக்கேமூ பத்து மூன்றாகும் 

இயலேகாதசிக்கொன்றென்பார் 
திகழ்துவாதசிக்கொரு பத்தைந்ததுவாம் 

திரியோதசிக்கிருபத்தாறாகும் 
பகர்சதுர்த்தசிக் கேழென்பர் நீடு 

பவரணைக்கிருபத்தொன்பானாம் 
நிகரமாவாசைக்காறென்பர் இவையே 

நீடிய தியாச்சியம் நிகழ்த்தே . 


( 157 ) 


94 


( இ - ள் . ) தசமிக்கு முப்பத்து மூன்று நாழிகைக்கு 
மேலும் . ஏகாதசிக்கு ஒரு நாழிகைக்கு மேலும் , துவாதசிக்கு 
பதினைந்து நாழிகைக்கு மேலும் சதுர்தசிக்கு ஏழு நாழிகைக்கு 
மேலும் பௌர்ணமிக்கு இருபத்தொரு நாழிகைக்கு மேலும் , 
அமாவாசைக்கு ஆறு நாழிகைக்கு மேலும் , மூன்றே முக்கால் 
நாழிகை தியாச்சியமாகும் . இவையே திதிகளுக்குத் 
தியாச்சியம் . 


நட்சத்திர தியாச்சியம் அறியும்படி 


பகருமசு பதிக்கு ஐம்பான் பரணி 

பூராடம் இருபத்து நான்காம் 
மிகவுரோகணி நாற் பான்மிருக சீரிடம் 

கேட்டை விசாகம் சோதி 
புகழுமீரேழுமகம் கார்த்திகை ரேவதி 

புனர்தம் பொருந்து முப்பான் 
நிகழ்மூல மிருப தென்பரச்சிவினி 

ஆதிரைக்கிருபத் தொன்றே . 


( 158 ) 


( இ - ள் . ) அசுவதிக்கு ஐம்பது , பரணி , பூராடம் 
இரண்டிற்கும் நாற்பத்து நான்கு . உரோகணிக்கு நாற்பது . 
மிருகசீரிடம் , கேட்டை , விசாகம் , சுவாதி இவற்றிற்குப் 
பதிநான்கு , மகம் , கார்த்திகை , ரேவதி , புனர்பூசம் 
ஆகிவற்றிற்கு முப்பது . மூலத்திற்கு இருபது . திருவாதிரைக்கு 
இருபத்தொன்று . 


குறிப்பு : அந்தந்த தினங்களில் அந்தந்த தினதியாச்சி துருவம் முதல் 
மூன்றே முக்கால் நாழிகை வரை இருக்கும் . 


உருவினில் உத்திரட்டாதி மூ வெட்டாம் 

பூசம் உத்திராடம் பூரம் 
பொருள்பெரு சித்திரை இருபதாயிலியம் 

எண்ணான் கும்பூரட்டாதி 


95 


இருள்பதி னாறும் சதயமுத்திரமீ 

ரொன்பதாமனுட மோணம் 
வருமவிட்டம்பத் தென்பர் தினதி 

யாச்சியமென்னவகுக்க லாமே . 


( 159 ) 


( இ - ள் . ) உத்திரட்டாதிக்குப் பதினெட்டு . பூசம் , 
உத்திராடம் , பூரம் , சித்திரை ஆகியவற்றிற்கு இருபது . 
ஆயில்யத்திற்கு முப்பத்து இரண்டு . பூரட்டாதிக்குப் பதினாறு . 
சதயம் , உத்திரம் ஆகியவற்றிற்குப் பதினெட்டு . 
திருவோணம் , அவிட்டம் ஆகிவற்றிற்குப் பத்து என்று 
சொல்வார்கள் . 


இலக்கனத் தியாச்சியம் 


மேடமோடிடபம் கன்னிவெஞ்சிலையும் 

விடமரை முற்பங்கில் உண்ணும் 
நாடிய மிதுனம் சிங்கங்கோல் கும்பம் 

நடுகூறில் விடங்களுக் கூணாம் 
ஆடிய மகரம் கடகந்தேள் மீனம் 

அந்திய விடங்களுக் கூணாம் 
கோடல் வன்கோல் விடைகுட மான்மீன் 

கொறிசல இராசியாய்க் கூறும் . 


( 160 ) 


( இ - ள் . ) மேடம் , இடபம் , கன்னி , தனுசு ஆகிய 
இலக்கனங்களுக்கு முதலில் அரை நாழிகையும் , மிதுனம் , 
சிங்கம் , துலாம் , கும்பம் ஆகிய இலக்கனங்களுக்கு நடுவில் 
அரை நாழிகையும் , கடகம் , விருச்சிகம் , மகரம் , மீனம் ஆகிய 
இலக்கனங்களுக்கு 

முடிவில் 

அரை நாழிகையும் , 
விலக்கப்பட்ட நாழிகையாகும் . கடகம் , துலாம் , இடபம் , 
கும்பம் , மகரம் , மீனம் , விருச்சிகம் ஆகிய ஏழு இராசிகளும் 
சல இராசியாகும் . 


96 


இரவி வீதி அறியும்படி 


சூரியன் வீதி தன்னைத் தொடுத்திடிற் கடகம் சிங்கம் 
வேரியாழ் இடபம்தானே மேடவீதியுமாம் விற்றேள் 
சீரிய மகரம் கும்பம் செப்பிய மிதுன வீதி 
பாரிய மேடம் மீன்கோல் பகர்கன்னி இடப வீதி . * ( 161 ) 


( இ - ள் . ) சூரிய வீதிகளில் , கடகம் , சிங்கம் , மிதுனம் , 
இடபம் ஆகியவை மேட வீதி . தனுசு , விருச்சிகம் , மகரம் , 
கும்பம் ஆகியவை மிதுன வீதி . மேடம் , மீனம் , துலாம் , கன்னி 
ஆகியவை இடபவீதி . 


கவிப்பு அறியும்படி 


கவிப்பறிந்துரைக்கிற் சிங்கம் கடகமியாழிடபந்தன்னைப் 
புவிக்குள்மே டங்க விக்கும் ஆகுங்கோல் மீன்பெண் மேடம் 
தவிப்பற உதிக்கில் ஓரைதான்கவித்திடும்குடந்தான் 
குவித்தமற் றேழுதிக்கிற்கூறுமியாழ் கவிக்கும் தானே . * ( 163) 


( இ - ள் . ) சிம்மம் , கடகம் , மிதுனம் , இடபம் ஆகிய 
இராசிகளைமேடம் கவிக்கும் . துலாம் , மீனம் , கன்னி , மேடம் 
ஆகிய இராசிகள் உதித்தால் கும்பம் கவிக்கும் . மற்ற ஏழும் 
உதிக்கில் யாழ் கவிக்கும் . 


குறிப்பு : கவிப்பு என்பது ஆரூடத்திற்கு சூரியன் நிற்கும் 
நிலையாகும் . 


கிரகலப்தை அல்லது கிரக உதைப்பு 


பருதி இருந்த நாட்குப்பன்னிரண்டாம் நாளே இரவிலப்தை 
தருசேய் இருந்த நாட்கெண்ணிற்தான்மூன்றாம் நாட் சேய்லப்தை 
அருள்பொன் இருந்த நாள்தனக்கே ஆறாம் நாளே குருலப்தை 
இருள்தீர் சனியன் உறுநாளுக் கெட்டாம் நாளே 

சனிலப்தை . ( 163 ) 


97 


இ- ள் . ) சூரியன் இருந்த நாளுக்குப் பன்னிரண்டாம் 
நாள் இரவிலப்தை . செவ்வாய் இருந்த நாளுக்கு மூன்றாம் நாள் 
சேய்லப்தை . குரு இருந்த நாளுக்க ஆறாவது நாள் குருலப்தை . சனி 
இருந்த நாளுக்கு எட்டவாது நாள் சனிலப்தை . 


இதுவுமது 


இந்து இருந்த நாட்கிருபத்திரண்டாம் நாளே மதிலப்தை 
தந்த புகர்நின்றிடுநாட்குத் தானைந்தாநாள் வெள்ளிலப்தை 
புந்தி இருந்த நாளுக்குப் புகழேழாநாட் புதனிலப்தை 
உந்து இராகு இருந்திடுநாட் கொன்பான் நாளே 

இராகுலப்தை . ( 164 ) 


( இ - ள் . ) சந்திரன் இருந்த நாளுக்கு இருபத்து இரண்டாம் 
நாள் மதிலப்தை . சுக்கிரன் இருந்த நாளுக்கு ஐந்தாம் நாள் 
வெள்ளிலப்தை . புதன் இருந்த நாளுக்கு ஏழாம் நாள் புதன்லப்தை . 
இராகு இருந்த நாளுக்கு ஒன்பதாம் நாள் இராகுலப்தை. 


இதுவுமது 


கேது இருந்த நாட்டுப்பின் கிளரொன்பான் நாட் கேதிலப்தை 
ஏது கதிர்சேய் குருசனியன் ஒருகுல வருக்க வலமென்ன 
ஏது வான மதிபுந்தி இராகு கேது வெள்ளிக்கும் 
கோதுறாமல் இடமாகக் குறித்துப் பார்ப்பர்லத்தையிதே .(165 ) 


( இ - ள் . ) கேது இருந்த நாளுக்கு ஒன்பதாம் நாள் 
கேதுலப்தை . சூரியன் , செவ்வாய் , குரு , சனி ஆகியவை ஒரே 
வர்க்கமானவை . இவற்றை வலமென்று குறிப்பர் . சந்திரன் , 
புந்தி , இராகு , கேது , சுக்கிரன் ஆகியவை ஒரே வர்க்கமானவை . 
இவற்றை இடமென்று குறிப்பர் . 


இதுவுமது 


இரவி லப்தை மதியிலப்தை இனிய தனம்நாசம்பயமாம் 
பரவு செவ்வாய் சனிகேது பன்னும் இராசி லப்தைதன்னில் 


சாதக - 13 


98 


விரவு மரணபயமென்பார் வேந்தன் வப்தை தனக்கேடாம் 
நிரவு வெள்ளி லப்தையினால் நிகழ்காரியங்கள் 

வளமின்னே. (166 ) 


( இ - ள் . ) இரவிலப்தை , மதி இலப்தையில் செல்வம் 
அழியும் பயம் உண்டாகும் . செவ்வாய் லப்தை , சனிலப்தை , 
கேது லப்தை ஆகியவற்றில் மரணபயம் உண்டாகும் . 
சூரியனின் இலப்தையில் செல்வ அழிவு உண்டாகும் . 
சுக்கிரனின் வெள்ளியின் இலப்தைகளில் நடக்கின்ற 
காரியங்கள் அனைத்தும் நலமாகும் . 


இதுவுமது 


மிக்கமதி லப்தைதனிற் இரவிலப்தை கூடில் 

வியாதியா யுதபயமாம் குசலப்தை தன்னிற் 
றக்கரவி லப்தைவந்து கூடிற்றன நாசம் 

சார்ந்தமனை தீப்படும்நற் புந்திலப்தை தன்னில் 
முக்கியமாம் கதிரிலப்தை யுறில் புத்திக் கேடாம் 

முனிவில்குரு லப்தையினிற் பானுலப்தை கூடிற் 
கக்கிஷமாகியவாத ரோகமே காட்டும் 
கதிர்வெள்ளி லப்தையொன்றாயுறிற்செல்வம் 

கெடுமே . ( 167 ) 


( இ - ள் . ) சந்திரனின் இலப்தையில் சூரியனின் இலப்தை 
கூடி இருந்தால் நோயுடன் ஆயுதங்களால் அச்சமும் 
உண்டாகும் . செவ்வாயின் இலப்தையுடன் சூரியனின் 
இலப்தை கூடி இருந்தால் செல்வம் அழியும் , வீடு தீயினால் 
அழியும் . புதன் இலப்தையில் , சூரியனின் இலப்தை கூடி 
இருந்தால் கெடுபுத்தி உண்டாகும் . குரு இலப்தையில் , சூரிய 
இலப்தை கூடி இருந்தால் வாதரோகம் உண்டாகும் . 
சுக்கிரனின் வெள்ளி இலப்தையில் சூரிய இலப்தை கூடி 
ஒன்றாக இருப்பின் , செல்வம் அழியும் . 


99 


இதுவுமது 


ஈட்டிய சனியின் லப்தையிற் கதிரோன் 

னிலப்தைகூடிடிற்பிதுர் கண்டம் 
நாட்டிய பதங்கன் சேய்சனி மூவர் 

நண்ணிய லப்தையும் கூடிற் 
கூட்டிய குட்ட ரோகமாம் மதியிற் 

குருவுடலப்தையொன்றாக 
வாட்டிய இருமல் மிகச்சய ரோகம் 

வந்திடும் என்றனர் மறையோர் . 


( 168 ) 


(இ - ள். ) சனியின் இலப்தையுடன் சூரியனின் இலப்தை 
சேர்ந்தால் தந்தைக்குக் கண்டம் . சூரியன் , செவ்வாய் , சனி 
ஆகிய மூவரின் இலப்தையும் ஒன்று கூடில் குட்ட 
ரோகம் உண்டாகும் . சந்திரனின் இலப்தையும் குருவின் 
இலப்தையும் ஒன்றாக , இருமல் , சயரோகம் முதலான 
நோய்கள் வந்திடும் என்று மறையோர்கள் கூறியுள்ளார்கள் . 


கிரக லத்தை முற்றிற்று . 


உபக்கிரக வேதை 


தருமிரவி இருந்தநாட் கஞ்சினபிசித்து முத் 

தாபம்உட் டினமேழிற் பூகம்பம் நடுக்கம் 
பருகுமெட்டிற்சூலத் தாலிரத்தப் பிரவாகம் 

பத்தில்சனியால் வாழ்வு நாசம்பதி னாலிற் 
றிருகியதிற் காரகனாற் சுரமாகும் பின்னும் 

சினிற்றண்டாற் சத்துருவிருத்திபதி னெட்டிற் 
பெருகேதால் அவமிருத்தாம் பத்தொன்பான் உரகன் 
பொருந்தின் மகாபயமென்னப் புகன்றனர்விண் 

ணவரே . ( 169 ) 


( இ - ள் . ) இரவி இருந்த நாளுக்கு ஐந்தில் , அபிசித்து 
நட்சத்திரம் இருப்பின் உட்டினமாகும் . ஏழில் இருந்தால் , 
பூகம்பம் , நடுக்கம் ஆகியவை உண்டாகும் . 

எட்டில் 


100 


இருந்தால் , சூலத்தால் இரத்தப் பெருக்கு ஏற்படும் . பத்தில் 
நின்ற சனியால் வாழ்விற்கு அழிவு ஏற்படும் . பதினாலில் 
நின்றால் , சுரம் உண்டாகும் . பகைவர்கள் பெருகுவர் . 
பதினெட்டில் நின்றால் , கண்டமாகும் . பத்தொன்பதில் 
நின்றால் , பாம்பினால் பயம் உண்டாகும் என்று தேவர்கள் 
கூறியுள்ளனர் . 


காணிரு பத்தி ரண்டிற் 

கம்பத்தாற் சீத வாதை 
வாணிரு பத்து மூன்றில் 

வச்சிரன் கலைகள் போகும் 
தோணிறு பத்து நாலிற் 

சொல்லுஞ்ச நி பாதன் தன்னாற் 
பாணிடர்தருமை ஐந்திற் 

பரிவேடம் எனலால் வாதை . 


( 170 ) 


( இ - ள் . ) இருபத்தி இரண்டில் கம்பத்தால் குளிர்ச்சியால் 
துன்பம் உண்டாகும் . இருபத்து மூன்றில் வச்சிரனால் 
கலைகள் போகும் . இருபத்து நான்கில் சரிபாதன் இருந்தாலும் 
இருபத்தைந்தில் பரிவேடம் இருந்தாலும் துன்பம் 
உண்டாகும் . 


திரேகாண இலக்கனம் , பாவ இலக்கனம் இவற்றை அறியும்படி 


உரியதிரேகாணவிலக்கனந்தன்னைஉரைக்கில் 

ஒரு இராசி மூன்றுதிரேகாணமெனவைத்தே 
தெரியுறையும் சாத்திரத்தோடுபயமொன்றைந் தொன்பால் 

திருந்தொன்பான் ஒன்றைந்தோ உத்தொன்ப தொன்றும் 
அரியதிரேகாணலக்கனமாவதாகும் 

அருட்பாவ இலக்கனமே உதய நாழிகையை 
புரியுமைந்திற் கழித்ததனை மேடமுதல் எண்ணி 

பொற்பான பாவவிலக்கனமாகப் புகல்வார் . ( 171 ) 


101 


( இ - ள் . ) ஒரு இராசியை மூன்று திரேகாணமென 
வைத்து , சரம் , திரம் , உபயம் ஆகியவை ஒன்று , ஐந்து , 
ஒன்பதாக அமையும் . இது திரேகாண இலக்கனமாகும் . உதய 
நாழிகையில் ஐந்தில் கழித்து மேடமுதல் எண்ணி வருவதை 
யாவ இலக்கனமாகச் சொல்லுவார்கள் . 

துவாதாங்கிச பலன் 

மேட துவாதாங்கிச பலன் 
சந்திரந்மேடத்துவாதசாங்கிசத்தைச் 

சார்ந்திடப் பிறந்தவன் தானே 
வந்தவி மிசைகள் செய்குவன் சோரன் 

மதியிலான் பைத்திய தேகம் 
பந்தமாங் காமி வெண்குட்ட ரோகி 

பன்னிரண்டிருபத்தைந்தம்பான் 
சொந்தமாம் அறுபத்தைந்தினி அரிட்டம் 

சுபமுறிற் தொண்ணூறான்டிருப்பான் . * (172 ) 
( இ - ள் . ) மேடத்துவாதசாங்கிசத்தில் சந்திரன் இருக்கப் 
பிறந்த சாதகன் , பிறரை இம்சைகள் செய்வான் ; திருடனாக 
இருப்பான் ; அறிவற்றவன் ; பைத்தியம் ; காமத்தை 
உடையவன் ; வெண்குட்டத்தை உடையவன் ; பன்னிரண்டு 
வயதில் மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் வரும் . சந்திரன் 
சுபவர்க்கம் பெற்று இருந்தால் தொண்ணூறு ஆண்டுகள் வரை 
இவன் உயிர்வாழ்வான் . 

டபதுவாதாங்கிச பலன் 
மன்னிய இடபத்துவாதாங் கிசத்தின் 

மதியுறப் பிறந்தவன் போகி 
உன்னிய முகம் வாய் வயிறுமே பெரிதாம் 

உயர்பலன் துர்ச்சனன் விசாரன் 
மென்னடை உடையன் சஞ்சலப் புத்தி 

வெகுதிரி உடையவன் வயது 
மின்னல்பத்திருபத்தி ரண்டுடன் முப்பத் 

திரண்டேழு பத்து மூன்றரிட்டம் . ( 173 ) 


102 


( இ - ள் . ) இடபத் துவாங்கிசத்தில் சந்திரன் இருக்கப் 
பிறந்த சாதகன், சுகபோகத்தை அனுபவிப்பான் ; முகம் , வாய் , 
வயிறு ஆகியவை பெரிதாக இருக்கும் . உயர்ந்த பலன்களை 
உடையவன் ; தீயவன் ; கவலையையும் மென்மையான 
நடை.யையும் உடையவன் ; மனதில் குழப்பம் உடையவன் ; 
அதிகமான பெண்களுடன் உறவு கொண்டிருப்பன் . 
இவனுடைய பத்தாம் வயதில் , இருபத்து இரண்டாம் 
வயதில் , முப்பத்து இரண்டாம் வயதில் , எழுபத்து மூன்றாம் 
வயதில் மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் வரும் . 


மிதுன துவாதாங்கிச பலன் 


அம்புலி மிதுனதுவாதசாங் கிசத்தில் 

அமைந்துறப் பிறந்தவன் அழகன் 
நம்புசாத்திரிகன் போகிவாசவனும் 

நவிற்றுராசையன்திரி வசந்தன் 
இம்பரில் வயதெண்ணிரண்டிரு பத்து 

நான்கிலும் இடம்பிடாவதிகச் 
சொம்மின் முப்பத்து நான்குநாற் பத்திலும் 

சொல்லாறு பத்து மூன்றரிட்டம் . * 


( 174 ) 


ளைக் 


( இ - ள் . ) மிதுன துவாதசாங்கிசத்தில் சந்திரன் இருக்கப் 
பிறந்த சாதகன் , அழகனாக இருப்பான் ; சாத்திரங்களை 
கற்றுத் தேர்ந்தவன் ; சுக போகங்களை அனுபவிப்பவன். 
பெண்களிடம் மனதை பறிகொடுப்பவன். பதினாறு 
வயதிலும் , இருபத்து நான்காம் வயதிலும் , முப்பத்து நான்கு 
வயதிலும் , நாற்பது வயதிலும் , அறுபத்து மூன்று வயதிலும் 
இவனுக்கு மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் வரும் . 


கடக துவாதசாங்கிச பலன் 


திங்கணற் கடகத்துவாதசாங்கிசத்திற் 

சேர்ந்திடப் பிறந்தவன் தனவான் 
பங்கமாம் குடிலப் பார்வையன் கேளான் 

பந்துவிட் பிரியன்சொற் கேளான் 


103 


இங்கில விரண்டெட் டீரொன்பான் இருபத் 

திரண்டெழு பத்திரண் டொன்பான் 
துங்கமாம் வயதில் அரிட்டமுண்டிதற்கே 

சுபவர்க்கம் உற்றிடிற்சுபமே . * ( 175 ) 
(இ - ள். ) கடக துவாதசாங்கிசத்தில் சந்திரந் இருக்கப் 
பிறந்த சாதகன் , செல்வனாக இருப்பான் ; பார்வை குறைபாடு 
உடையவன் ; உறவினர்களிடம் மிகவும் அன்பு கொண்டு 
வாழ்பவன் ; பிறர் சொல்லைக் கேட்காதவன் ; இரண்டாவது 
வயதிலும் , எட்டாவது வயதிலும் , ஒன்பதாவது வயதிலும் , 
இருபத்து இரண்டு வயதிலும் , எழுபத்திரண்டு வயதிலும் , 
தொண்ணூறு வயதிலும் , மரணத்திற்கு ஒப்பான கண்டங்கள் 
வரும் . சந்திரன் சுபவர்க்கமுற்று இருக்க நன்மையடைவான் . 


சிம்ம துவாதசாங்கிச பலன் 


நிலவுதான் சிங்கத்துவாதசாங்கிசத்தில் 

நின்றிடப் பிறந்தவன் மன்னன் 
கிலமிலே காந்தத் தலந்தனில் வாசன் 

கிரகித்த வயிற்றபி மானி 
உலகுசம் மதவான் துர்ப்பலம் பொய்யன் 

ஓரிரு பத்திரண்டடுடன்தான் 
அலகினில் இருபத்தாறுமுப் பதிலே 

அறுபதில் அரிட்டமுண் டெனுமே . * ( 176 ) 


( இ - ள் . ) சிம்ம துவாதசாங்கிசத்தில் சந்திரன் இருக்கப் 
பிறந்த சாதகன் , மன்னனாக விளங்கக் கூடியவன் . 
தனிமையான இடத்தில் வாழ்பவன் ; நல்ல வயிற்றை 
உடையவன் ; அபிமானி ; உலகோடு ஒட்ட வாழ்பவன் ; தீய 
பலத்தைக் கொண்டவன் . பொய் சொல்லக் கூடியவன் ; 
இவனுடைய இருபத்து ஆறு வயதிலும் , முப்பது வயதிலும் , 
அறுபது வயதிலும் மரணத்திற்கு ஒப்பான கண்டங்களைச் 
சந்திப்பான் . 


104 


கன்னி துவாதசாங்கிச பலன் 
அல்லவன் கன்னி துவாதசாங்கிசத்தில் 

அமைந்துறப் பிறந்தவன் விதேசன் 
நல்ல பெண் பிள்ளை அதிகமாய்ப் பெறுவன் 

நவிலுநற் காரியப் பிரியன் 
வல்லவன் சகல கலையறி நிபுணன் 

வயதொடு முப்பதைம் பதினும் 
சொல்லறு பதிலே அரிட்டமுண்டிதற்கே 

சுபவர்க்கம் உண்டெனிற் சுபமே . * (177 ) 
( இ - ள் . ) கன்னி துவாதசாங்கிசத்தில் சந்திரன் இருக்கப் 
பிறந்த சாதகன் அயல்நாடு செல்பவன் . நல்ல பெண் 
பிள்ளைகளை அதிகமாகப் பெறுவான்; நல்ல காரியங்களைச் 
செய்வதில் விருப்பம் உடையவன் . சகல கலைகளிலும் 
வல்லமை உடையவனாக விளங்குவான் . இவனுடைய 
முப்பதாம் வயதிலும் , அறுபதாம் வயதிலும் மரணத்திற்கு 
ஒப்பான கண்டங்களை அடைவான் . சந்திரன் சுபவர்க்கம் 
பெற , நன்மையடைவான் . 

துலா துவாதசாங்கிச பலன் 
வருமதி கோலிற்றுவாதசாங்கிசத்தின் 

மலிவுறப் பிறந்தவன் கோபி 
தருமபுத்தியிலான் கிரகித்த தேகன் 

சஞ்சலன் பந்துத்து வேசன் 
இருமலாம் சிலேற்ப ரோகிதன் வயதில் 

இரண்டு மூன்றிருபது மூன்றில் 
ஒருபத் தாறில் எழுபத்தா றினிலே 
உற்றிடும் அரிட்டமென்பதுவே . * 

( 178 ) 
( இ - ள் . ) துலா துவாதசாங்கிசத்தில் சந்திரன் இருக்கப் 
பிறந்த சாதகன் , கோபத்தை உடையவன் ; தர்ம சிந்தனை 
இல்லாதவன் . நல்ல தேகத்தை உடையவன்; மனக்குழப்பம் 
அடைபவன் ; உறவினர்களை பகைப்பவன் ; இருமல் , 
சிலேற்பனம் முதலான நோய்களைக் கொண்டவன் . 
தன்னுடைய இரண்டாம் வயதில் , மூன்றாம் வயதில் , 


105 


இருபத்து மூன்று வயதில் , அறுபது வயதில் , எழுபத்து ஆறு 
வயதில் மரணத்திற்கு ஒப்பான கண்டங்களை இவன் 
அடைவான் . 


விருச்சிக துவாதசாங்கிச பலன் 


தனமதி தேளிற்றுவாதசாங் கிசத்தைச் 

சார்ந்திடப் பிறந்தவன் குருவும் 
னசனமில்லான் இமிசையே செய்வன் 

எழில் தொந்தி வயிற்றினன் பாவி 
சனசவுக்கியமில்லாதவன் கோபி 

காரிய விக்கினனி ரண்டோன் 
அனையமூ வேழொடிருபத்து மூன்றில் 

ஐம்பத் தைந்தெழுபதி லரிட்டம் . * 


( 179) 


( இ - ள் . ) விருச்சிகதுவாதசாங்கிசத்தில் சந்திரன் இருக்கப் 
பிறந்த சாதகன் ; குருவிடமும் , தன் இன மக்களிடமும் உறவாக 
இல்லாதவன் ; பிறரை இம்சை செய்பவன் . தொந்தி 
வயிற்றைக் கொண்டவன் ; பாவகாரியங்களைச் செய்பவன் ; 
சுகங்கள் இல்லாதவன் ; கோபப்படுபவன் ; காரியங்களை 
முழுமையாகச் செய்யாதவன் . இவனுடைய , இரண்டாம் 
வயதில் , இருபத்து ஏழாம் வயதில் , இருபத்து மூன்று 
வயதில் , ஐம்பத்து ஐந்து வயதில் , எழுபது வயதில் 
மரணத்திற்கு ஒப்பான கண்டங்களை அடைவான் . 


தனு துவாதசாங்கிச பலன் 


தனுவினிற்றுவாத சாங்கிசம் பிறையைச் 

சார்ந்திடச்செனித்தவன் குணவான் 
நினைவுள சோம்பல் அற்பசந் தோடன் 

நீடிய கழுத்திளைத்தவனாம் 
கனதனம் படைப்போன் பருத்திடு மூக்குக் 

கட்டுரை மூன்றொரு நான்கில் 
நனவிலெட்டொன்பான் பனிரண்டு நான்கு 

நாற்பதில் வந்திடும் அரிட்டம் . * 


( 180 ) 


சாதக - 14 


106 


இ - ள் . ) தனுத் துவாதசாங்கிசத்தில் சந்திரன் இருக்கப் 
பிறந்த சாதகன் , நல்ல குணங்களைக் கொண்டவன் . சோம்பல் 
உடையவன் . குறைந்த மகிழ்ச்சியைக் கொண்டவன் ; 
கழுத்து மெலிந்தவனாக விளங்குபவன் . செல்வத்தைச் 
சம்பாதித்தவன் ; பருத்த மூக்கினைக் கொண்டவன் , 
இவனுடைய மூன்றாம் வயதில் , நான்காம் வயதில் , எட்டாம் 
வயதில் , ஒன்பதாம் வயதில் , பதினாறாம் வயதில் , 
நாற்பதாவது வயதில் மரணத்திற்கு ஒப்பான கண்டங்களை 
அடைவான் . 


மகர துவாதசாங்கிச பலன் 


மதிமகரத்துவாதசாங்கிசத்திருக்கப் பிறந்தோன் 

மருவலர்தம் பகையுடையன் நினைத்தபடி முடிப்பன் 
அதிகபல மில்லாதான் இமிசைகளோ செய்வன் 

அரூபமாந்திரியுடையன் வயதிரண்டு மூன்றே 
இதமுறுபத்தொன்பதிருபத்தேழு நாற்பத் 

தேழுடனே ஒருநாற்பத்தொன்பதைம்பத்தொன்றிற் 
சிதைவிலா மூன்றிலே அரிட்டமெனவேதான் 

செப்புமிது சுபவர்க்கம் சேரின்மிகச்சுபமே . * ( 181 ) 


( இ - ள் . ) மகர துவாதசாங்கிசத்தில் சந்திரன் இருக்கப் 
பிறந்த சாதகன் , பகைவரின் பகையை உடையவன் ; தான் 
நினைத்ததை நினைத்தபடி முடிப்பான் . அதிக பலம் 
இல்லாதவன் ; பிறரை இம்சை செய்பவன் ; அழகற்ற 
பெண்ணை உடையவன்; இவனுடைய இரண்டாம் வயதில் , 
மூன்றாம் வயதில் , பத்தொன்பதாம் வயதில் , இருபத்து ஏழாம் 
வயதில் , நாற்பத்து ஏழாம் வயதில் , நாற்பத்து ஒன்பதாம் 
வயதில் , ஐம்பத்தோராம் வயதில் , ஐம்பத்து மூன்றாம் வயதில் 
மரணத்திற்கு ஒப்பான கண்டங்களை அடைபவனாக 
விளங்குவான் . 


107 


கும்ப துவாதசாங்கிசபலன் 


பிறைகும்பத்துவாதசாங்கிசத்திருக்கப் பிறந்தோன் 

பினன் சற்றும் தயவிலான் மாபாவி கோளன் 
நிறைபல இல் லான்நெடியவன் சஞ்சலன்சஞ் சாரி 
நிறைந்த செல்வந்தனைக் கொடுப் பன்வயதுபதி 

நான்கில் 
அறையுமூ வேழிருபத்தெட்டுடன் முப்பானான் கோ 

ருநாற்பத் தேழுடனே ஐம்பத்தொன்பானில் 
வறுமறுபத் தொன்றினிலே அரிட்டமிந்தக் கும்ப 

முற்றசுப வர்க்கமுறில்உள்ளமட்டும் சுபமே . * ( 182 ) 


L 


( இ - ள் . ) வளர்பிறைச் சந்திரன் , கும்ப துவாதசாங்கி 
சத்தில் இருக்கப் பிறந்தவன் , கருணை இல்லாதவன் ; 
பாவங்களைச் செய்பவன் ; கோள் சொல்பவன் ; குறைகள் 
உடையவன் ; உயரமானவன். மனதில் கவலை நிறைந்தவன் ; 
அலைபவன் ; பதிநான்கு , இருபத்தொன்று , இருபத்தெட்டு , 
முப்பது , நாற்பத்து ஏழு , ஐம்பத்தொன்று , அறுபத்தொன்று 
ஆகிய வயதுகளில் மரணத்திற்கொப்பான கண்டம் நேரிடும் . 
கும்பம் சுபவர்க்கமுற்றால் அனைத்தும் நன்மையாகும் . 


மீன துவாதசாங்கிச பலன் 


சசிமீனத்துவாதசாங் கிசத்திருக்கப் பிறந்தோன் 

சம்பத்தன் தீர்க்காயுள் தக்கதிரிலோலன் 
இசையுங்கிரகித்தவுடல் பராக்கிரக வாசன் 

ஏராளத் திரிபோகி சலத்தில்சந்து வாலே 
வசையன்றி யேபிழைப்பன் வயதிருப் தொன்றின் 

மன்னுமிரு பத்தி மூன்றிருபத்தெட்டினிலும் 
அசைவிலன்முப்பத்தாறு நாற்பத்து நான்கோ 
டைம்பத்தொன்றறுபத்தொன்றாகுநாள் 

அரிட்டம் . * ( 183 ) 


108 


( இ - ள் . ) சந்திரன், மீன துவாதசாங்கிசத்தில் இருக்கப் 
பிறந்தவன் , பொருள் செல்வம் உடையவன் ; தீர்க்காயுள் 
பெற்றவன் ; பெண்கள் மோகம் கொண்டவன் ; உடல் வலிமை 
மிக்கவன் ; தைரியசாலி ; அதிக பெண்களிடத்தில் இன்பம் 
காண்பான் ; நீரில் வாழும் உயிரியினால் துன்பமடைந்து 
உயிர்மீளுவான் ; இருபத்தொரு வயதில் , இருபத்து மூன்று 
வயதில் , இருபத்தெட்டு வயதில் , முப்பத்தாறு வயதில் , 
நாற்பத்து நான்கு வயதில் , ஐம்பது வயதில் , அறுபத்து ஒரு 
வயதில் இச்சாதகனுக்குக் கண்டம் ஏற்படும் . 


குறிப்பு : சந்து - ஐந்து . 


சந்திர துவாதசாங்கிச பலன் முற்றிற்று . 


பிணித்தொகுப்பு 


வெருவுறு சிங்கம் கன்னிகோல் சால்மீன் 

விருட்சிகம் இரவியின் கூறாம் 
மருண்மறி விடையாழ் கடகமான்சிலைஇவ் 

வாறுநற் சந்திரன் கூறாம் 
ஒருபதோங் குதயத்தாறுமே மதிகூ 

றுகந்திடில் உயிருண்டாம் என்பர் 
பருதி கூறாகிற் சாவு வெண் மதிக்குப் 

பகர்தருங் கூறெனில் நோயே . * 


( 184 ) 


இ - ள் . ) சிம்ம இராசி , கன்னி இராசி , துலாம் இராசி , 
கும்ப இராசி , மீன இராசி , விருச்சிக இராசி ஆகிய ஆறு 
இராசிகளும் , இரவி கூறு உடையவை . மேட இராசி , இடப 
இராசி , மிதுன இராசி , கடக இராசி , மகர இராசி , தனுசு இராசி 
ஆகிய ஆறு இராசிகளும் மதி கூறு உடையவை . இலக்கனம் 
மதி கூறாக இருந்தால் உயிருண்டு என்பர் . சூரியன் கூறாக 
இருந்தால் மரணம் என்பர் . பூரணச்சந்திரன்கூறாக இருப்பின் 
நோய் என்று கூறுவார்கள் . 


109 


இதுவுமது 


அதிபதி யுடைய குணாகுணம் பலன்கள் 

அவத்தையின் சூத்திரம் கூறிற் 
துதி பெறும் உதயம் பத்தினுக் குடையோர் 

தூய்மதிக் கூறினைச் சாரிற் 
சதிருடன் உயிருண்டாகும் செங்கதிரோன் 

தனது கூ றெய்திடிற் சாவாம் 
மதியுடன் கூறும் பருதியின் கூறும் 

வந்திடின் வருந்தும் வெந் நோயே . * ( 185 ) 


( இ - ள் . ) சென்ம இலக்கனம் , பத்தாம் இடத்திற்கு 
அதிபதி ஆகியோர் மதி கூறாக இருப்பின் உயிர் உண்டாகும் . 
சூரியன் கூறாக இருப்பின் மரணமாகும் . மதிகூறும் , இரவி 
கூறாகிய சூரியன் கூறும் ஒன்று சேர்ந்து வந்தால் , 
கொடுமையான நோய்களால் துன்பம் ஏற்படும் . 


அறையு மாரூட உதயமுஞ்சரமே 

யாமெனில் உயிருண்டா மதுதான் 
உறைசரந்திரமே ஆயிடில் நோயாம் 

உபயமும் சரமுமேற் சாவாம் 
நிறைதிரம் உபயம் சீவனுண்டாகும் 

நிகர்திரம் சரமெனில் நோயாம் 
மறைவிலா ரூட உதயமுந்திரமே 

வந்திடில் இறப்பது திண்ணம் . 


( 186 ) 


( இ - ள் . ) ஆரூட இலக்கனம் சரமாக இருந்தால் 
உயிருண்டாம் . சரம் , திரம் இருப்பின் நோயுண்டாகும் . 
உபயமும் , சரமும் இருப்பின் மரணம் நேரும் , திரம் , உபயம் 
இருப்பின் உயிர் உண்டாகும் . திரம் , சரமாக இருப்பின் 
நோயுண்டாகும் . ஆருட இலக்கனமும் திரமாக இருப்பின் 
இறப்பது உறுதியாகும் . 


110 


தீட்டிய வுபயம் உதிக்கஆரூடத் 

திரமெனில் உய்வது திண்ணம் 
ஊட்டிடும் உதயம் நிற்கும் ஆ ரூடம் 

ரண்டுமே உபயமேல் நோயே 
ஊட்டிய உபயம் சரமுமே யாகில் 

உடலைவிட்டுயிரகன்றேகும் 
கூட்டிய உபயம் உடலுமா ரூடக் 

குலவுயிர் உதயம தாமே . * 


( 187 ) 


( இ - ள் . ) உபய இராசியில் பிறக்க , ஆரூடம் திரம் 
என்றால் நன்மைப் பெறுவது உறுதியாகும் . இலக்கனம் , 
ஆரூடம் இரண்டுமே உபயமாக இருப்பின் நோய் 
உண்டாகும் . உபயம் , சரமாக இருக்கில் , மரணம் ஏற்படும் 
உபயம் உடல் , ஆரூட இலக்கனம் உயிராகும் . 


இதுவுமது 


இலக்கனா திபனும் எட்டினுக் கிறையும் 

இசைந்தொரு இராசியிற் கூடிற் 
துலங்குநட் பாட்சி உச்சமே வாய்க்கிற் 

றுயருறு நோயெலாம் தீரும் 
கலக்கமும் தீரும் ஆயுள்வர்த்திக்கும் 

காட்சியாம் செல்வம்வர்த் திக்கும் 
இலங்குமாறெட்டிற் சுபக்கிர கங்கள் 

மேவிடிற் றிருவுண்டாம் என்பார் . * ( 188 ) 


( இ - ள் . ) சென்ம இலக்கனாதிபதியும் எட்டாமிடத்திற்கு 
அதிபதியும் ஒரு இராசியில் சேர்ந்திருந்து நட்பு , ஆட்சி , உச்சம் 
பெற்று விளங்கினால் இச்சாதகனுக்கு நோயெல்லாம் தீரும் . 
மனக்கலக்கம் நீங்கும் . ஆயுள் அதிகமாகும் . செல்வம் 
பெருகும் . இலக்கனத்திற்கு ஆறாமிடம் , எட்டாம் இடத்தில் 
சுபக்கோள்கள் இருந்தால் செல்வம் உண்டாகும் என்று 
கூறுவார்கள். 


111 


இதுவுமது 


குருசனி சோமன் வெய்யவன் இவர்கள் 

கூறிய உதயத்திற் நிற்க 
இருக்கும்லக் கனத்தோன் நான் கெட்டின் வியத்தில் 

இருந்திடப் பாவிய ரானோர் 
திருக்குறும் எட்டில உதயத்திற் நிற்கிற் 

தென்புலத்தாரொடும் சேர்வர் 
உருக்குநோய் தீரா தென்றனர் கணித 

நூன்முழ துணர்ந்தநா வலரே . * ( 189 ) 


( இ - ள் . ) குரு , சனி , சந்திரன் , சூரியன் இவர்கள் சென்ம 
இலக்கனத்தில் நிற்க , இலக்கனாதிபதி நான்காமிடம் , 
எட்டாமிடம் , பன்னிரண்டாமிடம் ஆகியவற்றில் ஒன்றில் 
இருந்திட , பாவக்கோள்கள் எட்டாமிடத்தில் , இலக்கனத்தில் 
நிற்க , இச்சாதகன் தென்புலத்ததாரோடு சேர்வன் . இவனுக்கு 
உடலை உருக்கும் நோய் வந்து தீராது என்று சோதிட 
நூல்களைக் கற்றுணர்ந்த வல்லவர்கள் கூறியுள்ளார்கள் . 


இதுவுமது 


ஆகிய உதய நாதனை எட்டுக் 

கதிபனையாறெட்டீ ராறை 
வாகினியான குருபுதன் வெள்ளி 

மதியிவர்மகிழ்ச்சியாய்ப் பார்க்கில் 
ஏகிடு நோய்கள் துன்பமே தீரும் 

எண்ணிய கருமமும் நன்றாம் 
பாகினிற் கலந்த அமுதெனருசிக்கும் 

பண்ணமர் பனிமொழி குயிலே ! * 


( 190 ) 


( இ - ள் . ) சர்க்கரைப் பாகுடன் கலந்த அமுதத்தைப் 
போன்று இனிமை பயக்கக்கூடிய இசையோடு கூடிய 
இனிமையைக் கொண்ட குயில்போன்ற குரலைக் கொண்ட 
பெண்ணே ! சென்ம இலக்கனாதிபதியையும் எட்டா 
மிடத்திற்கு அதிபதியையும் ஆறாமிடம் , எட்டாமிடம் , 


112 


பன்னிரண்டாமிடம் ஆகிய இடங்களைக் குரு , புதன், 
சுக்கிரன், சந்திரன் போன்றோர் நோக்க , இச்சாதகனுக்கு வரும் 
நோய்கள் தீரும் . துன்பம் விலகும் . எண்ணிய காரியங்கள் 
இனிதே நிறைவேறும் . 


இதுவுமது 


கனங்கா கக்கோளாயுறு சனியன் 

கருமத்தை வேறுகூ றாக்கும் 
வனங்காகக் கோளாயெழில் செவ்வாய் 

மறைநெறி வழாமலே நடத்தும் 
தனங்கா கக்கோளாகிய வியாழம் 

சாற்றிய வித்தைகட் கெல்லாம் 
செனங்காகக்கோளாம்புதன் வேதம் 

செப்பிய தென்றனர் தெளிவோர் . * 


( 191 ) 


( இ - ள். ) சனி , கருமத்தை வேறு செயலாக மாற்றும் . 
செவ்வாய் , மறைநெறியிலிருந்து மாறாமல் நடத்திச் 
செல்லும் . வியாழன் , வித்தைகளையெல்லாம் சிறக்கச் 
செய்யும் . புதன் , வேதத்தைச் சொல்லும்படி செய்யும் என்று 
சோதிடத்தைக் கற்றறிந்த வல்லநர்கள் கூறியுள்ளார்கள் . 

இதுவுமது 
பேருள சனியும் கருமநாயகனும் 

பலத்திடிற் கருமதலாகும் 
ஆறினுக்கிறையும் சேயுமே பலக்கின் 

வறுமை நோய் வண்மையே செய்யும் 
மீறிய வாகைத்தானத்தோன் சேய்க்கு 

மிகவலி யுடையனே யாகிற் 
சீறிய நோயால் வாதையே உண்டாம் 
தீட்டிய திலதவாணுதலே . * 

( 192 ) 
( இ - ள் . ) சனியும் பத்தாமிடத்திற்கு அதிபதியும் வலிமை 
பெற்று விளங்கில் , கருமதலாகும் . ஆறாமிடத்திற்கு 
அதிபதியும் செவ்வாயும் வலிமை பெற்று இருப்பின் வறுமை 


113 


நோய் துயரம் செய்யும் . ஆறாமிடத்திற்கதிபதி செவ்வாயைக் 
காட்டிலும் வலிமையுடையவனாக விளங்கினால் , உடல் 
துயரம் உண்டாகும் என்பதைத் திலகம் தீட்டிய ஒளி 
பொருந்திய நெற்றியையுடைய பெண்ணே ! அறிவாயாக . 

குறிப்பு: கருமதல் என்பதன் பொருள் விளங்கவில்லை . 


இதுவுமது 


அலவனே ஆறின் வியத்தினில் நிற்கில் 

அடர்பில்லி சூனிய வாதம் 
பலனுறும் உதயம் தன்னிலே நிற்கில் 

பாண்டுநோய் அசீரணம் பிளவை 
உலவிய அலவன்போய்ப் பாவியைக் கூடி 

ஒன்றெட்டில் உயர்திரி கோணத் 
தலமுறில் கண்ணோய் மிகுசய ரோகம் 

தன்னினால் இறப்பது சரியே . * 


(193 ) 


இ - ள் .) சந்திரன் , சென்ம இலக்கனத்திற்கு ஆறாமிடம் , 
பன்னிரண்டாம் இடத்தில் இருக்க , பில்லி சூனிய வாதத்தால் 
நோய் உண்டாகும் . சென்ம இலக்கனத்தில் நின்றால் , சோகை , 
அசீரணம் , பிளவை முதலாகிய நோய்கள் உண்டாகும் . 
சந்திரன் , பாவக் கோள்களோடு 

இலக்கனம் , 
எட்டாமிடம் , ஐந்தாமிடம் , ஒன்பதாமிடம் ஆகியவற்றில் 
இருந்தால் , கண்ணோயாலும் சயரோகத்தாலும் இறந்து 
போவான் . 


கூடி , 


1 


இதுவுமது 
முன்னமே சொன்ன தலத்துறு மதியை 

முற்றிய சுபரெதிர்பார்க்கில் 
இன்னல்கூர் நோயால் நாட்சென்று மாய்வர் 

இரண்டொடு மூன்றுபன்னொன்று 
தன்னிலே மதியம் உறச்சுபர்கூடிற் 

சரீரத்தில் வந்த நோய் எல்லாம் 
பன்னிய பொன்னைச்சுடக்குளிர்ந்தார்போற் 

பகருநோய் சீக்கிரம் தெளியும் . * 


( 194 ) 


சாதக - 15 


114 


( இ - ள் . ) பாவக்கோள்களோடு இலக்கனம் எட்டா 
மிடம் , ஐந்தாமிடம் , ஒன்பதாமிடம் ஆகியவற்றில் ஒன்றில் 
சந்திரன் இருக்க , அவனைச்சுபக்கோள்கள் பார்த்தால் , நோய் 
கொண்டவர்களாக நீண்ட நாட்கள் வாழ்ந்து மரணம் 
அடைவர் . இரண்டாமிடம் , மூன்றாமிடம் , பதினோராமிடம் 
இவற்றில் சந்திரன் இருந்து , இவனோடு சுபக்கோள்கள் 
சேர்ந்திருக்க , வந்த நோய்கள் அனைத்தும் சூடான பொன்னின் 
மீது நீர்பட்டால் எவ்வாறு குளிர்ந்து போகுமோ, அதைப் 
போல சாதகனைவிட்டு நீங்கிவிடும் . 


இதுவுமது 


மேவுறு பகையும் விடம்பித்த ரோகம் 

வேந்தர்கள் கோபமே செய்யும் 
தாவுறு கதிரும் இவ்வகை சேய்க்கும் 

சாற்றிய சன்னிபன்னிரண்டும் 
வேவுறு கண்ணோய் சிலேத்துமம் உண்டாம் 

இனியதோர் புந்திக்கும் பிரமைக் 
கூவுறு குன்ம மிகுபிர மேகம் 

கொடுந்துக்கம் சோபமும் உண்டே . * ( 195 ) 


( இ - ள் . ) பகைக்கோள்கள் , இரண்டாமிடம் , மூன்றா 
மிடம் , பதினோராமிடத்தில் , நிற்கும் சந்திரனோடு 
சேர்ந்திருக்க , இச்சாதகனுக்கு விஷத்தினாலும் பித்த 
ரோகத்தாலும் துன்பம் நேரும் . சந்திரனைப் போன்று 
அவ்விடத்தில் சூரியன் நின்றால் , இச்சாதகன் மன்னர்களின் 
கோபத்திற்கு ஆளாக நேரிடும் . சந்திரனைப் போன்று 
அவ்விடத்தில் செவ்வாய் இருந்தால் , இச்சாதகன் 
பன்னிரண்டு வகையான சன்னிகளுக்கு ஆளாவான் . மேலும் 
கண்ணோய் , சிலேத்துமம் முதலான நோய்கள் உண்டாகும் . 
சந்திரனைப்போன்று அவ்விடத்தில் புதன் நின்றால் , 
இச்சாதகனுக்குப் பிரமை , குன்ம ரோகம் , பிரமோகம் 
முதலான நோய்கள் வரும் . கோபம் வருவதோடு அவனுக்கு 
மிகுதியான துக்கங்கள் வந்து சேரும் . 


115 


இதுவுமது 


பவுத்திரம் வாக்குத் தோடமும் அல்லாற் 

பரதிரவியத்தினில் ஆசை 
தவத்தினைக் கொடுத்த தேவசாபத்தைத் 

தந்திடும் பொன்னவர்க் கென்பார் 
அவப்பிர மேக மூலங்கண் நோயும் 

அதிசாரம் சிலேத்தும வாதம் 
துவக்குறச் செய்யும் வெள்ளிக்கென்றுரைத்தார் 

சொற்பதர் களைந்தமே லவரே . * ( 196 ) 


( இ - ள். ) சந்திரனைப் போன்று அவ்விடத்தில் குரு 
இருப்பின் , சாதகனுக்கு பௌத்திரநோயுடன் வாக்கு தோஷம் , 
பிறர் சொத்தின் மீது ஆசை , தவத்தினைக் கெடுத்த தெய்வ 
சாபத்தைக் கொடுக்கும் . சந்திரனைப் போன்று அவ்விடத்தில் 
சுக்கிரன் இருக்க , இச்சாதகனுக்குப் பிரமேகம் , மூலம் , 
கண்ணோய் , அதிசாரம் , சிலேத்தும வாதம் முதலான நோய்கள் 
தீரும் என்று தேவையற்ற சொற்களைக் களைந்து 
கவியியற்றும் புலமையும் சோதிடப் புலமையும் உள்ளோர் 
கூறியுள்ளார்கள். 


இதுவுமது 


பேயினால் வாதைப் பேசுவெள் ளிக்கும் 

பெட்புறு சனிக்குமே பேதாய் 
நோயுறு கால்கை முடக்கமுட் காச்சல் 

நொய்யதோர் உதரத்தில் வாதை 
மாயராம் பாவர் மனைவிமைந்தருக்கும் 

வான் துயர் போகமுண்டாக்கும் 
காயுறு சர்ப்ப வேதையாங் கேது 

கருவிழற் பிராந்திகுன்மமுமே . * ( 197 ) 
( இ - ள் . ) மேலும் பேயினால் துன்பம் உண்டாகும் 
என்றும் கூறுவார்கள் . சந்திரனைப் போன்று அவ்விடத்தில் , 
சனி இருப்பின் , இச்சாதகனுக்கு கால் கைகளில் முடக்கு 
நோய் , உள்காய்ச்சல் , வயிற்றுவலி முதலானவை வரும் . 


116 


சந்திரனைப் போன்று அவ்விடத்தில் பாவக் கோள்கள் 
இருப்பின் , மனைவிக்கும் மைந்தருக்கும் துன்பமும் சுகமும் 
கிடைக்கும் . பாம்பினால் துன்பம் உண்டாகும் . சந்திரனைப் 
போன்று கேது இருப்பின் , மனப்பிராந்தி , குன்மம் போன்ற 
நோய்கள் வரும் . 


இதுவுமது 


குளிகன்தான் வாந்தி அன்னத்தை மறுத்தல் 

குலைந்திடும் குமரகண்டனுமாம் 
களியொடு மவனே ஏழினிற் நிற்கிற் 

கலங்குவர் பிரமையினாலே 
ஒளிதிகழ் வெள்ளி குருவுமே குளிகன் 

உடனுற்றே ஏழினில் இருக்கிற் 
றெளிவிலாதுழன்று பிரமையால் மாய்வன் 

திலகவாணுதலவர்க்கரசே * ( 198 ) 
( இ - ள் . ) ஒளி பொருந்திய நெற்றியில் திலகத்தைப் 
போன்று விளங்கும் பெண்களுக்குத் தலைவியாக விளங்கு 
பவளே ! சந்திரனைப் போன்று குளிகன் இருக்க , வாந்தி , 
உணவை வெறுத்தல் , குமரகண்டன் முதலான நோய்கள் 
தோன்றும் . குளிகன் ஏழாமிடத்தில் நிற்க , மனபிரமை 
ஏற்படும் . சுக்கிரன், குரு , குளிகனுடன் சேர்ந்து ஏழாமிடத்தில் 
இருக்க , மனநோய் ஏற்பட்டு இச்சாதகன் மடிவான் . 


இதுவுமது 


வான்கதிர்சிவனால் வாதையாம் மதிக்கே 

வன்துர்க்கை தர்மதே வதையாற் 
தான்கரு வாதை குசன்சனி தனக்கே 

சண்முகனாற்பிணி புதற்கே 
தீன்காந்தருவர்வாதை நோன்பினர்தன் 

தெய்வசாபத்தினில் வாதை 
மீன்குறி வெள்ளி குருவுக்கே அரக்கர் 

வேதைகா ரிக்குக்கண் நோயே . * 


( 199 ) 


117 


( இ - ள் . ) சூரியனுக்குச் சிவனால் துன்பமாகும் . மதிக்கு 
வனதுர்க்கை , தர்மதேவதையால் துன்பமாகும் . செவ்வாய் , 
சனி ஆகிய கோள்களுக்கு முருகனால் துன்பமாகும் . புதனுக்கு 
நோன்பினராலும் , தெய்வசாபத்தாலும் துன்பமாகும் . 
சுக்கிரன், குரு ஆகிய கோள்களுக்கு அரக்கரால் துன்பமாகும் . 
சனிக்கு கண்நோய் ஏற்படும் . 

இதுவுமது 
கரியபாம்புக்கேசர்ப்வாதையுமாம் 

காமுறு கேதெனும் அதற்கே 
துரியசண்டாளர் வாதைமாந்திக்கே 

துயரில்வெட்டுண்டவர் வாதை 
எரியுறும் வாதைத்தானமே ஆறாம் 

இவர்நிற்கத்தீயரே பார்க்கிற் 
பிரிவுறா நோயாம் சுபருற்றுப் பார்க்கிற் 

பெயர்ந்திடும் வாதை நோய் எல்லாம் . * ( 200 ) 
( இ - ள் . ) சந்திரனைப் போன்று அவ்விடத்தில் கரிய 
பாம்பாகிய இராகு இருந்தால் பாம்பினால் துன்பம் நேரிடும் . 
சந்திரனைப் போன்று அவ்விடத்தில் கேது இருந்தால் , 
தீயவர்களால் துன்பம் ஏற்படும் . சந்திரனைப் போன்று 
அவ்விடத்தில் மாந்தி இருப்பின் , இச்சாதகன் ஆயுதத்தால் 
வெட்டுப்பட்டு , அதனால் துன்பம் நேரிடும் . வாதைத் தானம் 
என்பது ஆறாவது தானம் . இதில் தீயக்கோள்கள் நிற்க , 
அத்தானத்தைத் தீயவர்கள் பார்க்க , நோய் உண்டாகும் . 
சுபக்கோள்கள் நிற்க , அத்தானத்தைச் சுபக்கோள்கள் பார்க்க , 

ச்சாதகனுக்கு ஏற்படும் துன்ப நோய்கள் எல்லாம் 
பறந்தோடிவிடும் . 


இதுவுமது 


உதயமாறெட்டீ ராறினிற் குளிகன் 

உடுபதி இருந்திடின் வாந்தி 
புதையுறு வாதம் சீதளக் காச்சல் 

புகலதி சாரவாந்தியுமாம் 


118 


மதிமயக் குண்டாய் மாளுவர் மதியை 

வக்கிரன் சூரியன் கூடிற் 
சதி செய்காட் டேரி கன்னிமார் இருடி 

தன்குறை நோயெனச் சாற்றே . * 


( 201 ) 


( இ - ள் . ) சென்ம இலக்கனம் , ஆறாமிடம் , எட்டா 
மிடம் , இவற்றில் ஒன்றில் குளிகனோடு சந்திரன் இருந்தால் 
இச்சாதகன் வாந்தி , வாதம் , குளிர்க்காய்ச்சல் , அதிசாரம் , 
மயக்கம் ஆகியவற்றால் இறந்துபடுவர். சந்திரன் , செவ்வாய் , 
சூரியன் ஆகியோர் கூடி இருப்பின் , காட்டேரி , கன்னிமார் , 
இருடிகள் இவர்களால் குறைநோய் உண்டாகும் என்று 
கூறுவாயாக . 


இதுவுமது 


ஆறுகோள் பலக்கின் மந்திரார்ச்சனையால் 

ஆறிடு நோய்களே என்பார் 
தேறுமோர் எட்டோன் பலத்திடிற்றானே 

தேகசம் என்னவே வேண்டும் 
கூறிய வாதைத்தானத்தோன் ஏழிற் 

குறுகிடக் கொடுக்கப்பத்தாகிற் 
சோறொடு கழிக்க நாலொன்றோன் மற்றாற் 

துலைந்திடும் வாதைகள் எல்லாம் . * ( 202 ) 


( இ - ள் . ) சென்ம இலக்கனத்திற்கு ஆறாம் இடத்தின் 
கோள்கள் பலம் பெற்று விளங்கினால் மந்திரார்ச்சனையால் , 
இச்சாதகனுக்கு வந்த நோய்கள் நீங்கிவிடும் . இலக்கனத்திற்கு 
எட்டாமிடத்திற்கு அதிபதி பலம் பெற்று விளங்கினால் , 
தேகசம் என்று சொல்லவேண்டும் . இச்சாதகன் ஆறாம் 
இடத்திற்கு அதிபதி ஏழாமிடத்தில் , பத்தாமிடத்தில் இருக்க 
கழிச்சல் நோய் ஏற்படும் . இலக்கனாதிபதி , நான்காமிடத்திற்கு 
அதிபதி இவர்களோடு சம்பந்தம் ஏற்பட்டால் நோய்கள் மாறி , 
ஆரோக்கியம் ஏற்படும் . 


119 


இராசிகளும் இடங்களும் 


வன்மிகம் காவற் சோலைசெம் பூமி 

வருமேடம் இடபத்துக் கேதான் 
மென்மைகொள் செந்நெல் களஞ்சந்தி யாகும் 

மிதுனம் செய் பொழிலுடன் கோயில் 
நன்மைகொள் நீர்சேரிடமுடன் வாய்க்கால் 

நலத்துறு ஞெண்டினுக் கென்பர் 
பன்மையாம் கன்னிமார் கோயிற் 

பசுவிடம் கடவுட்சாலையுமே . * ( 203 ) 


( இ - ள் . ) மேஷத்திற்கு காவலை உடைய தோட்டம் , 
செம்மைப் படுத்தப்பட்ட பூமி , இடபத்திற்கு வயல் , 
முச்சந்தி , நாற்சந்தி போன்றவை . மிதுனத்திற்கு செயற்கை 
யான சோலையுடன் கோயில் நீர் சேருமிடம் வாய்க்கால் 
முதலானவை . கடகத்திற்குக் கன்னிமார் கோயில் , பசுக்களின் 
இருப்பிடம் , கோயில் முதலானவை . 


இதுவுமது 


கன்னிக்கந்தாணர்தம் மனைப்பசுப் பரிகள் 

கட்டிய சாலைநற் கோயில் 
இன்னங்கோலுக்கோதெருவங்காடியுமாம் 

விருட்சிகம் கிணறுபுத் தென்பர் 
அன்னதோர் சிலைக்கே போர்செயும் பூமி 

ஆயுத சாலையு மாகும் 
முன்னிய மகரம் குடங்குளம் காடு 

வூருநீர்க்கயமல ரோடை . * 


( 204 ) 


( இ - ள் . ) கன்னிக்கு அந்தணர்களின் வீடு , பசுக்கள் , 
குதிரைகள், கட்டிய சாலை , நற்கோயில் முதலானவை . 
துலாத்திற்குத் தெருவும் கடைத்தெருவுமாகும் . விருச்சிகத் 
திற்கு கிணறு , புத்து முதலானவை . தனுசுவிற்கு போர் 
செய்யும் இடம் ஆயுதசாலை முதலானவை . மகரம் , கும்பம் 
ஆகியவற்றிற்கு குளம் , காடு , ஓடுகின்ற தண்ணீர் 


120 


முதலானவை . மீனத்திற்கு கடல் , ஆறு , குளம் போன்ற 
நீர்நிலைகள் . 


இதுவுமது 


குளிர் தன்னை எட்டிடம் அதனைக் 

குளிகன்தீக் கோள்களே சேரின் 
விழிவர்க ணோயான் மதியின்காலோனை 

விளங்கிய உதயநாயகனை 
ஒளிர் செவ்வாய் காலன் குளிகனும் சேரில் 

ஓதிய அவமிருத் துண்டாம் 
அழிவிலாப் பொருளும் அழிந்திடும் என்பார் 

அம்புயம் பொருட்டுரை அனமே ! * ( 205 ) 


( இ - ள் . ) இராசியில் அல்லது எட்டாமிடத்தில் குளிகன் , 
நிற்க , அவனைப் பாவக்கோள்கள் சேர்ந்திருந்தால் , 
இச்சாதகனுக்கு கண்நோய் உண்டாகும் . மதியின் அங்கிசாதி 
பதியுடன் , இலக்கனாதிபதியுடன் , செவ்வாயின் அங்கிசாதி 
பதியுடன் குளிகன் சேர்ந்தால் மரணத்திற்கு ஒப்பான 
கண்டம் உண்டாகும் . பொருள் அழிவும் உண்டாகும் 
என்பதைச் செந்தாமரைமலரின் பீடத்தில் எழுந்தருளியுள்ள 
திருமகளைப் போன்ற அழகையும் அன்னத்தைப் போன்ற 
நடையினையும் உடைய பெண்ணே அறிவாயாக . 


இதுவுமது 


அடருநோய் வினவும் காலத்தில் உதய 

மாகிய லக்கனப்புடத்தை 
டரைந்திற் பெருக்கி இரவிப்புடம் ஏழிற் 

இந்துவின் புடத்தை ஓர் ஆறிற் 
திடமுறத்தாக்கிக் கூடிய தொகையிற் 

திகழ்மாந்தி புடத்தையும் சேர்த்தே 
உடனுற வைத்த இராசியாம் சீவன் 

உடலமும் அடைவினிற் பாரே . * 


( 206 ) 


121 


( இ - ள் . ) ஆரூடமாக நோய்வினவும் காலத்தில் , 
இலக்கனப் புடத்தை ஐந்தில் பெருக்கி , சூரியப்புடத்தை 
ஏழில் பெருக்கி , சந்திரனின் புடத்தை ஆறில் பெருக்கி , 
கூட்டிய தொகையுடன் மாந்தி புடத்தையும் சேர்த்து வைத்து 
உயிரையும் உடலையும் இராசி வரிசையில் கண்டு சொல்ல 
வேண்டும். 


இதுவுமது 
சந்திரன் புடமும் எமகண்டன் புடமும் 

தானொன்றாய்க் கூட்டிய தொகையே 
வந்திடும் நோய்கள் தீரும்லக் கனத்தோன் 

மன்னிய சரத்தினிலேதான் 
முந்துற நிற்கின் வலியிநோய் முற்றும் 

ஒழிந்திடும் ஸ்திரத்தினிற் சமனாம் 
அந்தமாம் உபயம் தனினிற்கின் வலியன் 
ஆகிய மூர்க்கமே யாகும் . * 

( 207 ) 


( இ - ள் . ) சந்திரனின் புடத்தையும் எமகண்டன் 
புடத்தையும் ஒன்றாகக் கூட்டி , நோய் தீரும் அல்லது தீராது 
என்று சொல்ல வேண்டும் . இலக்கனாதிபதி , சர இராசியில் 
நின்றால் , நோய் மேலும் அதிகமாகும் . ஸ்திர இராசியில் 
நின்றால் நோயின் தன்மை சமமாக இருக்கும் . உபய 
இராசியில் நிற்கில் , நோய் மிக முற்றி இருக்கும் . 


இதுவுமது 


ஒள்ளிய உதயம் ஐந்துடன் ஏழில் 

ஓரெட்டில் வெள்ளிதான் இருக்க 
தெள்ளிய சோமன் மூன்றுடன் ஆறிற் 

றிகழ்பத்துப் பதினொன்றில் எய்தில் 
விள்ளரு நோய்கள் பலவுமே தீரும் 

மிகுமூன்றிற்பாவரே இருக்கிற் 
றள்ளரும் பதிவிட்டேகினார் அந்த 

தலத்திரார் தாமரைத்திருவே ! * 


( 208 ) 


சாதக - 16 


122 


(இ - ள். ) செந்தாமரை 

மலரில் 

வீற்றிருக்கும் 
திருமகளைப் போன்ற அழகுடைய பெண்ணே ! இலக்கனம் , 
ஐந்தாமிடம் , ஏழாமிடம் , எட்டாமிடம் இவற்றில் ஒன்றில் 
சுக்கிரன் இருக்க , சந்திரன் மூன்றாமிடம் , ஆறாமிடம் , 
பத்தாமிடம் , பதினோராமிடம் இவற்றில் இருக்க , 
இச்சாதகனுக்கு வரும் நோய்கள் பலவும் தீர்ந்துவிடும் . 
மூன்றாமிடத்தில் பாவக்கோள்கள் இருந்தால் , இச்சாதகன் 
அந்த இடத்தில் இல்லாது வேறு இடத்திற்குச் சென்று 
சேருவான் . 


பொதுவிதி அறிதல் 


ஆறினை எட்டைப் பன்னிரண் டதனை 

அடைந்திடும் கோளுமல்லாது 
கூறுமா றெட்டீ ராறினுக் குடைய 

கோளுடன் இருக்குமக் கோளும் 
தேறுநற் பகையை நீசத்தைக் கொடிய 

தீக்கோளைச் சார்ந்திடும் கோளும் 
ஊறுசெய் திடுமே அலதுநிற் பலனை 

உதவிடாதென்றனர் உணர்ந்தோர் . * (209 ) 


( இ - ள் . ) எந்தக் கோளாக இருந்தாலும் ஆறாமிடம் , 
எட்டாமிடம் , பன்னிரண்டாமிடம் ஆகிய இவற்றின் 
அதிபதிகளோடு சேர்ந்துள்ள கோள்களும் , பகை , நீசம் ஆக 
வீட்டில் இருந்த கோள்களும் என்றும் துன்பத்தைத் 
தருமேயன்றி என்றைக்கும் உதவாது என்று சோதிட 
வல்லுநர்கள் கூறியுள்ளார்கள். 


இதுவுமது 


எந்தத்தா னத்தின் பலனதும் சொலுங்கால் 

இயம்புதல் உதயமாய் வைத்தே 
பந்தித்த இராசி பன்னிரண்டையுந்தான் 

பாந்தமாய் அடைவிலே பார்த்துச் 


123 


சிந்தித்த முறையாய்ப் பலன்களைத் தெரிந்து 

செப்புவம் குருகடாட் சத்தால் 
அந்திக்கு முன்னங்குடக்கெழு பிறைபோல் 

அழகிய திருநுதல் அணங்கே ! * 


( 210 ) 


இ - ள். ) மாலை நேரம் வருவதற்கு முன்னம் மேற்குத் 
திசையில் எழுகின்ற அழகிய பிறை நிலவினைப் போன்று 
எழில் மிகு நெற்றியினை உடைய பெண்ணே ! எந்த 
ஸ்தானத்தின் பலனையும் சொல்லத் தொடங்கும் பொழுது , 
அந்த ஸ்தானத்தை இலக்கனமாக வைத்து , இராசி 
பன்னிரண்டையும் கணக்கிட்டு , குருவின் அருளினால் 
அவற்றைப் பற்றி தெளிவாகத் தெரிந்துகொண்டு , முறையாகப் 
பலன்களைத் தெரிந்துகொண்டு கூறுவர் சோதிடர்கள் . 


இதுவுமது 


அதிபதி எனவும் காரகன் எனவும் 

அறைந்திடும் இருவர்கள் தாமும் 
முதிரிலக்கனத்தோன் தனக்குற வாயின் 

மொழிந்திடும் பயனும்உண்டாமல் 
சதி செய்சத் துருவே யாயிடின் பலன்தான் 

தவறிடும் உச்சநா யகனேல் 
நிதயுறு பலனும் வாய்த்திடும் என்றார் 

நிறைதரு கணிதநூ லவரே ! * 


( 211 ) 


( இ - ள் . ) அந்தந்த ஸ்தானங்களின் அதிபதி , காரகன் 
ஆகிய இருவரும் இலக்கனாதிபதியுடன் நட்புடன் 
இருந்தால் , நல்ல பலன் கிடைக்கும் . இவர்கள் இருவரும் 

லக்கனாதிபதியுடன் பகையுடன் இருப்பின் , தீய பலன் 
உண்டாகும் . இவர்கள் மூவரும் சாதகத்தில் உச்சம் பெற்று 
விளங்க , செல்வமும் நல்ல பலன்களும் கிடைக்கும் என்று 
சோதிட நூல்களைக் கற்றுணர் வல்லவர்கள் 
கூறியுள்ளார்கள் . 


சர்ந்த 


124 


இதுவுமது 


நட்பினில் ஆட்சி தன்னிலுச் சத்தில் 

நண்ணினும் சுபரொடும் கூடி 
பெட்புறத் தானே இருக்கினும் அங்ஙன் 

பிரிவிலாதிருந்தவர்க் குறவாய் 
விட்டிலாதுரையிற் பலன்மிக உண்டாம் 

விளங்கிய நன்மையே எய்தும் 
முட்பொதி பலவின் தீஞ்சுவை நறுந்தேன் 

மொழி அயில் விழியணங் காரசே ! * ( 212 ) 


போன்று இ 


(இ - ள் . ) முட்கள் நிறைந்திருக்கக்கூடிய பலாப் 
பழத்தின் இனிமையான சுவைமிகுந்த சுளையினைப் 

னிமையான மொழியினைப் பேசக்கூடிய , 
வேலைப் போன்ற விழிகளை யுடைய 

பெண்களுக் 
கெல்லாம் அரசியாக விளங்குபவளே! நட்பு , ஆம் 
உச்சத்தில் இருந்தாலும் சுபக்கோள்களோடு 
கூடி , 
இருந்தாலும் அவ்வாறு கூடி இருந்தவர்களுடன் நட்பாக 
இருந்தாலும் அத்தானத்தின் பயன் அதிகமாக உண்டாகும் . 
நன்மைகளும் கிடைக்கும் . 


கட்சி , 


இதுவுமது 


பூண்டதானத்துக்காரகன்தானே 

பொருந்தியே இருந்ததானத்தும் 
வேண்டிட முன்னும் பின்னுமல்லாது 

மிகுதிரி கோணத்து மேதான் 
காண்டவிவ் விடமே பாபிகள் இருக்க 

கடுங்கோட்கள் நோக்கிடு மாயிற் 
நூண்டிய பலன்கள் மாண்டிடும் என்றே 

சொல்லுதல் கணித நூற்றனிலே ! * 


( 213) 


( இ - ள் . ) பலன் அறிய வேண்டிய ஸ்தானத்தின் காரகன் 
பொருந்தி இருக்கின்ற ஸ்தானத்தினையன்றி அவனுக்கு 


125 


முன்னும் பின்னும் திரிகோணத்திலும் பாபக்கோள்கள் நிற்க , 
அல்லது பாவக்கோள்கள் நோக்க , இந்த ஸ்தானத்திற்கு ஏற்பட 
வேண்டிய நல்ல பலன்கள் மாறி , தீயப்பலன்கள் உண்டாகும் 
என்று சோதிட நூல்களில் வல்லவர்கள் கூறியுள்ளார்கள். 


இதுவுமது 


எண்ணிய படியே காரகக் கோட்கள் 

இயல்புறு தானத்தைச் சேரில் 
நண்ணிய பலன்கள் யாவையும் நல்கும் 

நலனுறும் சுக்கிரன் தானே 
பெண்ணுடைத்தானக் கோள்மகத்தானம் 

பெற்றிடில் உதவிய மனையாள் 
திண்ணமாய் நாசம் என்றனர் கணிதத் 

தியற்கையாவையுமுளத் தெரிந்தே . * ( 214 ) 


இ - ள் . ) காரகக் கோள்கள் அவற்றிற்குரிய ஸ்தானங் 
களின் சேர்ந்தால் , அந்த ஸ்தானத்திற்குரிய பலனைத் தரும் . 
சுக்கிரன் , ஏழாம் ஸ்தானத்திற்கு அதிபதியாகி , ஐந்தாமிடத்தில் 
நிற்க , உதவிய மனைவிக்கு நிச்சயம் கேடு விளையும் என்று 
சோதிட நூல்களில் கற்றுத்துளைபோகிய சோதிடர்கள் 
கூறியுள்ளார்கள் . 


இதுவுமது 


கொள்ளுந்தா னங்கள் தன்னையும் எடுத்துக் 

கூறியதானத்துக் கோளன் 
உள்ளகோளுடனேகாரகக் கோட்கள் 

உடன்திரி கோணங்கடன்னின் 
விள்ளுங்கேந்திரத்தில் நிற்பரே யாயின் 

விளங்குமத்தானத்தின் பலன்கள் 
தள்ளுதா தெய்தும் மதசகிக் கோட்டை 

சருவிய தடமுலை அணங்கே ! * 


( 215 ) 


126 


( இ - ள். ) மதம்பிடித்த யானையின் தந்தங்களையொத்த 
பெரிய முலைகளைக் கொண்டிருக்கக் கூடிய பெண்ணே ! 
எந்தத் தானத்திற்குப் பலன் கூற வேண்டுமோ அந்தத் தானம் 
அந்தத் தானத்திற்கு அதிபதி , அந்த இடத்தில் உள்ள 
கோளோடு காரகக் கோட்கள் இணைந்து திரிகோணங்களில் 
அல்லது கேந்திரங்களில் நின்றால் , அத்தானங்களின் பலன்கள் 
சிறப்பாகக் கிடைக்கும் . 

இதுவுமது 
ஓதுந்தானத்துக்கதிபதி யுடனே 

உற்றகா ரகனெனும் கோளும் 
ஏதிலா இவரிலொருவனே சன்ம 

இலக்கன கோணத்தி லேதான் 
ஆதியாம் கண்டத்தானத்திலுரினும் 

அதிசய மாகிய பலன்கள் 
நீதியால் அவனை அடைந்திடும் உதய 

நிருபனுக்கவ்வகை பாரே . * ( 216 ) 
( இ - ள் . ) பலன் அறிய வேண்டிய ஸ்தானத்திற்கு அதிபதி 
அந்தத் தானத்திற்குரிய காரகனாகிய கோள் ஆகிய கோள்களில் 
ஒன்று , சென்ம இலக்கனத்திற்கு திரிகோணங்களில் அல்லது 
கேந்திரங்களில் இருந்தாலும் , இவ்விரு கோள்களில் ஒன்று 
இலக்கனாதிபதிக்குக் கேந்திர திரிகோணங்களில் அல்லது 
கேந்திரங்களில் இருந்தாலும் இச்சாதகனுக்கு அந்த 
ஸ்தானத்திற்கு உரிய பலன்கள் சிறப்பாக இருக்கும் . 

இதுவுமது 
முந்திய சீவ னுடவன் கீர்த்தி 

மூர்த்தியும் உதயமாய் இரண்டும் 
வந்திடும் குடும்ப நேத்திரம் வாக்கு 

வருதன மூன்றுக்குத் துணைவர் 
சிந்தையாம் துயரம் கேள்வி நாலுக்குத் 

திகழ்பூமித் தமர்தாய் ஊர்தி 
தந்தவைந்துக்கு வருணந்தாய் புதல்வர் 
சற்குரு புத்ரரா சாங்கம் . * 

( 217 ) 


127 


( இ - ள் . ) இலக்கனத்தைக் கொண்டு உயிர் , சாதகனின் 
புகழ் தோற்றம் முதலியவற்றைப் பற்றியும் இரண்டா 
மிடத்தைக் கொண்டு , குடும்பம் , கண் , வாக்கு , தனம் 
முதலியவற்றைப் பற்றியும் , மூன்றாம் இடத்தைக்கொண்டு 
உடன்பிறந்த இளைய சகோதரர் , துயரம் , கேள்வி 
முதலியவற்றைப் பற்றியும் , நான்காமிடத்தைக் கொண்டு , 
நிலம் , தாய் , வாகனம் ஆகியவற்றைப் பற்றியும் ஐந்தா 
மிடத்தைக் கொண்டு சந்ததி , புதல்வர் , குருபுத்திரர், ராசாங்கம் 
முதலியவற்றைப் பற்றியும் அறிந்துகொள்ள வேண்டும் . 

இதுவுமது 
எஞ்சிய வாறுக் கிடர்பசி நோயாம் 

ஏழுக்கே மனையவள் ஆட்சி 
மெஞ்சும்எட்டுக்கே ஆயுளின் பொசிப்பு 

மிகுமொன்பான் பிதுருடன் செல்வம் 
வஞ்சமில் பத்தில் சீவனம் கமனம் 

வருகர்ம பூசைபன்னொன்றிற் 
தஞ்சமாம் மூத்தோன் இலாபமாம் வியத்தில் 

சயனநற் செலவென லாமால் . * ( 218 ) 
( இ - ள் . ) சென்ம இலக்கனத்திற்கு ஆறாம் இடத்தைக் 
கொண்டு , துன்பம் , பசி , நோய் முதலானவற்றையும் , ஏழாம் 
இடத்தைக்கொண்டு மனைவி , ஆட்சி முதலானவற்றையும் , 
எட்டாம் இடத்தைக்கொண்டு ஆயுள் , மரணவழி முதலான 
வற்றையும் , பத்தாமிடத்தைக் கொண்டு தொழில் , தொடர்பு , 
கர்மம் , பூசை முதலானவற்றையும் , பதினோராம் இடத்தைக் 
கொண்டு மூத்த சகோதரம் , இலாபம் முதலானவற்றையும் , 
பன்னிரண்டாம் இடத்தைக் கொண்டு சயனம் , செலவு 
முதலியவற்றையும் கூறலாம் . 

கிரகங்களின் காரகத்துவம் 
கதிரவன் தந்தை மதியன்னை செவ்வாய்க் 

கனிட்டராம் புதன்மதி மாமன் 
முதிர்குரு மைந்தர் வெள்ளியே மனையாள் 

முந்துவாகனம்சனி வாழ்நாள் 


128 


சதிருள அடிமை என்றனர் இவர்கள் 

சாற்றிய இவ்வகைக் கெல்லாம் 
அதிபர்காரகனென் றறைந்தனர் முறையே 

அறிந்து சொல் வதுபலம் என்பார் . * ( 219 ) 
( இ - ள் . ) சூரியன் - தந்தை ; சந்திரன் - தாய் ; செவ்வாய் - 
இளைய சகோதரன் ; புதன்- மாமன் ; குரு - புதல்வர்கள் ; 
சுக்கிரன்- மனைவி ; வாகனம் ; சனி - வாழ்நாள் , பணியாட்கள் . 
இவர்கள் அவ்வவற்றிற்குக் காரகர் என்று கூறியுள்ளார்கள் . 
அதிபர் , காரகன் இவர்களை அறிந்து சாதகப் பலன்களைக் 
கூறவேண்டும் . 

குறிப்பு : காரகர் என்றால் செய்வோர் என்பது பொருள். ஒவ்வொரு 
கிரகமும் சில கடமைகளைச் செய்கின்றன . அவற்றிற்கென்று சில பணிகள் 
உள்ளன . 


காரகன் புகலும் தானத்திற் கோட்கள் 

கலந்நாள் ஆறெட்டே யாகிச் 
சாருநாட்டிரிகோணத்திற்திக் கோட்கள் 

சார்ந்தந்த நாட்சனி வருநாள் 
ஒருமிக் கோட்கள் உணவருங்காலத் 

தோதிய கோட்களவர்கானோர் 
பாருளே மரணம் தன்னையே அடைவர் 

பவளவாய் தவளவெண்ணகையே . * (220 ) 
இ - ள் . ) பவளம் போன்ற சிவந்த 

வாயினால் 
வெண்ணிறப் பற்களைக் கொண்டு புன்னகை செய்யும் 
பெண்ணே ! காரகனும் ஸ்தானத்தின் கோள்களும் நின்ற 
நட்சத்திரம் பிறந்த நாளுக்கு ஆறாம் , எட்டாம் நாட்களாக , 
திரிகோணத்தில் தீபக்கோள்கள் இருக்க , அந்த நாளில் சனி 
வரும் நாள் , உண்ணவரும் நாளில் கோள்கள் , அவற்றின் 
அதிபதிகளை உடையோர் பாரில் மரணம் அடைவர் . 
நடக்கும் இலக்கனத்தின் கோணத்தில் எட்டில் 

நாலினில் தேவமந்திரியும் 
முடக்கமாய்க் குறைந்த மதியைத்தீக் கோட்கள் 

முந்துறக்கூடினும் அன்னோன் 


129 


இடக்குரு நீசம் மிகுபகை யதனில் 

எய்தினும் அவன்குலம் அனைத்தும் 
திடத்திலன் பலக்கில் நாசமாம் என்றே 

செப்பினர் தெளிவுடை யோரே . * 


( 221) 


( இ - ள் . ) சென்ம இலக்கனத்திற்குத் திரிகோணத்தில் , 
எட்டாமிடத்தில் , நான்காமிடத்தில் குரு நிற்க , தேய்பிறைச் 
சந்திரனைத் தீயக்கோள்கள் கூடியிருந்தாலும் குரு நீசம் , பகை 
ஆகியவை பெற்று இருப்பின் , அவனுடைய குலம் 
அனைத்தும் அழிந்து போகும் என்று சோதிட நூல்களைக் 
கற்று அறிந்த தெளிவுள்ளோர்கள் கூறியுள்ளார்கள். 


யாதுகா ரகனும் அப்பதிக் கிறையும் 

இருந்திடும் ஓரைநாயகன்தான் 
மீது நட்பாட்சி உச்சநற் கோளை 

மேவில் அன்னவர்க் குளதாய் 
ஓதிய பலன்கள் மிகவுண்டாகும் 

முற்பகை நீசமாறெட்டைத் 
தீதுறு வியத்தைச் சேர்ந்தது மிக்கச் 

செப்பிய பலனும் தீ தென்பார் . * ( 222 ) 
( இ - ள் . ) எந்தக் காரகனாக இருப்பினும் அந்த 
ஸ்தானத்திற்கு அதிபதியும் நின்ற இராசிக்கு அதிபதி நட்பு , 
ஆட்சி , உச்சம் பெற்று இருக்கில் அல்லது சுபக்கோளுடன் 
கூடி இருந்தால் , அந்தப் பலன்கள் மிகுதியாகக் கிடைக்கும் . 
காரகன் , ஸ்தானாதிபதி நின்ற இராசிக்கு அதிபதி பகை , நீசம் 
பெற்று ஆறாமிடம் , எட்டாமிடம் , பன்னிரண்டாம் 
டத்தைச் சேர்ந்து இருந்தால் அதன் பலனும் தீயதாக 
இருக்கும் என்று கூறுவார்கள் . 


பாக்கியத்திறைவனை ஐந்தினுக் கதிபன் 

பண்புறுகாமத்தானத்தோன் 
தாக்கியே நின்ற வோரைகள் அதனைச் 

சார்ந்திடும் கோட்களே பலனை 


சாதக - 17 


130 


ஆக்கமாய் நல்கும் அவர்திசை ஊணில் 

அந்தரப் புத்தியி லேனும் 
மாக்கடற் பிறந்த தோகைவீற்றிருக்கும் 

மலர்முக வனிதையர்க் கரசே ! * 


( 223 ) 


தலைமை 


( இ - ள் . ) திருப்பாற் கடலில் பிறந்த பெண்மயில் 
போன்ற திருமகள் வீற்றிருக்கும் செந்தாமரையை யொத்த 
முகத்தையுடைய பெண்களுக்கெல்லாம் 
பூண்டவளே கேட்பாயாக . ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி , 
ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி , ஏழாம் இடத்திற்கு அதிபதிகள் 
ஆகியவை சேர்ந்துள்ள இராசிகளைச் சார்ந்துள்ள கோள்களின் 
பலன்களை அவர்களின் திசைகளில் , புத்திகளில் , அந்தரங் 
களில் தரும் . 


இதுவுமது 


தூயக்கோள் நின்ற வோரைநாதனுக்கே 
தொகுத்திடும் பலனும் 

தூய் தாகும் 
தீயக்கோள் நின்ற இராசியா தியர்க்குச் 

செப்பிய பலனும்தீ தாகும் 
மாயவேழ் இரண்டுக்கதிபரும் அவரை 

மலிவுடன் அடைந்திடும் கோளும் 
காயமே குறைக்கும் எட்டுளோன் தானே 
காலன்கை படுத்துவர்கண்டாய் . * 

( 224 ) 
( இ - ள் . ) சுபக்கோள் நின்ற இராசியாதிபதி தந்திடும் 
பலனும் சுபமாகும் . தீயக்கோள் நின்ற இராசியாதிபதி 
தந்திடும் பலனும் தீயதாகும் . ஏழாமிடம் , இரண்டாமிடம் 
இவற்றிற்கு அதிபதிகள் , அவ்விடங்களில் நின்றிடும் 
கோள்கள் , எட்டாமிடத்தில் நிற்போன் ஆகியவர்களின் 
திசைகளில் , புத்திகளில் , அந்தரங்களில் எமகாலன் வந்து 
உயிரைக் கவர்ந்து செல்லுவான் . 


மரணத்தானத்தோன் இருக்கின்ற இராசி 

மாதத்தில் அந்தநாள் தன்னில் 


131 


விரணத்தான் பகையு நோயுமன்னவரால் 

வெறுப்பொடு முனிவுமுண்டாகும் 
அரணத்தால் வீடு அழியும் ஐம் பொன்னும் 

அழிந்திடும் துயரினில் சாவார் 
தருணத்தாற் தோகை மயிலெனச்சாயற் 

றனித்திரு வனையசெந் தேனே ! * ( 225 ) 
இ - ள் . ) தோகை மயிலை ஒத்த சாயலையும் ஒப்பற்ற 
திருமகளைப் போன்ற அழகினையும் உடைய சிவந்த இனிய 
பெண்ணே சென்ம இலக்கனத்திற்கு எட்டாம் இடத்திற்கு 
அதிபதி இருக்கின்ற இராசி மாதம் , நாள் ஆகிவற்றில் 
காயங்களும் நோயும் உண்டாகும் ; மேலும் , கோபம் 
உண்டாகும் ; வீடு அழியும் ; செல்வம் கைவிட்டுப் போகும் ; 
துன்பத்தால் அழிவு நேரிடும் . 


இதுவுமது 
பன்னிரு தானம் தன்னிலே நல்கும் 

பலன் சொலும் பண்பது கூறில் 
உன்னுமோர்தானம் தனக்குயர் அதிபன் 

உகந்தங்கே இருந்தவர் பார்த்தோர் 
மன்னுகா ரகனென்றுரைத்திடும் இவரால் 

வருபலன் வகுத்திடலாகும் 
முன்னுமீ ராறும் தானத்தின் பலனை 

மொழிவார்கள் புலவரிம் முறையே . * ( 226 ) 
( இ - ள் . ) பன்னிரண்டு ஸ்தானங்களின் பலன்களைக் 
கூறும்பொழுது , ஸ்தானம் , அந்த ஸ்தானத்திற்கு அதிபதி , 
அந்த ஸ்தானத்தின் நின்றவர் , அந்த ஸ்தானத்தைப் பார்த்தோர் . 
அந்த ஸ்தானத்திற்குரிய காரகன் ஆகியோரைக் கொண்டு 
கற்றறிந்த சோதிடநூல் வல்லவர்கள் கூறியுள்ளார்கள் . 


. 


தானத்தால் ஆய்ந்து சொல்லவே வேண்டும் 

தற்கால பலன்களையெல்லாம் 
ஞானத்தால் அறிந்தே வரும் பலன் எல்லாம் 

நவிலுவர் அறிவினிற் பார்த்தே 


132 


மானத்தாற் குருவே நின்றதோர்தானம் 

வர்த்தனையாகவே மல்கும் 
பானத்தாற் சனியன் உரைக்கின்ற தானப் 
பலன் கெடும் பீடையும் காணும் . * 

( 227 ) 
( இ - ள். ) தற்கால பலன்களை அந்தந்த ஸ்தானங்களை 
ஆராய்ந்து சொல்ல வேண்டும் . எதிர்காலப் பலன்களை 
எல்லாம் ஞானத்தால் அறிந்து , அறிவினால் கண்டறிந்து 
சொல்லவேண்டும் . குரு நின்ற ஸ்தானம் பெருக்கமடையும் , 
சனி நின்ற ஸ்தானத்தின் பலன் கெடும் . துன்பமும் வந்து 
சேரும் . 

பன்னிரு தானங்களின் பலன்கள் 


இலக்கன ஸ்தான பலன் 


இலக்கனம் உதயம் கீர்த்தி 

இயல்மூர்த்தி சீவனங்கள் 
துலக்குகள் வியவா ராங்கம் 

தோற்றமே தலைசொ ரூபம் 
பலப்படு சிரசு பாங்கம் 

பகர்சவுக் கியம்பொ சித்தல் 
பலக்குமா யவைத்த னத்தைப் 
பேசுவர் கணித நூலோர். * 

( 228 ) 
( இ - ள் . ) சென்ம இலக்கனத்தைக் கொண்டு உதயம் , 
கீர்த்தி , வடிவம் , உயிர், கல்வி , யவராங்கம் , தோற்றம் , தலை , 
அழகு ,உண்ணுதல் , சுகம் , ஆயுள் முதலானவற்றைச் சோதிட 
நூலோர் எடுத்துரைப்பர். 
குறிப்பு : யவராங்கம் என்பதன் பொருள் விளங்கவில்லை. 

இரண்டாம் தான பலன் 
வாக்குநேத் திரம்கு டும்பம் 

வருந்தனம் வித்தை பாத்திரம் 
நோக்குறு முகமுத் தாரம் 

நுவலுப கார தாரம் 


133 


ஆக்குமாஞ் சத்த சாத்ர 

மாத்திரத் தொடுசற் பாத்திரம் 
தூக்கிய குருவோ டல்லாற் 

சுபர்சாதி இரண்டாந் தானம் . ( 229 ) 
( இ - ள் . ) சென்ம இலக்கனத்திற்கு இரண்டாம் 
இடத்தைக் கொண்டு , வாக்கு , கண் , குடும்பம் , தனம் , 
பாத்திரம் , முகம் , முத்தாரம் , உதவி , மனைவி , சாத்திரங்கள் , 
பொன் பாத்திரங்கள் , குரு , சாதி முதலானவற்றைக் 
கூறவேண்டும் . 


மூன்றாம் ஸ்தான பலன் 


சொன்னவிக் கிரமம் கேள்விக் 

சரங்குரந் துணைவர் மார்பு 
கண்ணபூஷணமெண் காது 

கடித்துண்ணற் செவிடே யுத்தம் 
உன்னிய பலங்கு ணத்தோ 

டுரைத்திடல் மூன்றாம் தானம் 
மன்னக மணியே காட்டும் 

பையர வல்கு லாளோ ! 


(230 ) 


( இ - ள் . ) நாகரத்தின மணியை உள்ளே வைத்து 
படமெடுத்தாடும் பாம்பின் படத்தைப் போன்ற அல்குலை 
உடையவளே ! சென்ம இலக்கனத்திற்கு மூன்றாம் இடத்தைக் 
கொண்டு , தைரியம் , கேள்வி , உடன்பிறந்த இளைய 
சகோதரர் , மார்பு , காது ஆபரணங்கள் , காது , செவிடு , 
உண்ணுதல் , போர் , வீரம் முதலானவற்றைப் பற்றிக் 
கூறவேண்டும் . 


நான்காம் ஸ்தான பலன் 


மாதுருக்கிரக சேத்திரம் 

வானகம் பந்து மித்திரம் 
ஓதுதானியம் நாற்காலி 

உறுசுகம் கடூரவித்தை 


134 


தீதில் பாதாள மூக்குச் 

செலஞ்சுவைத்துணர்குழம்பு 
மாதடாகாதி பால்நெய் 

வணங்குடை இதங்கம் என்பர். 


( 231 ) 


( இ - ள் . ) சென்ம இலக்கனத்திற்கு நான்காம் இடத்தைக் 
கொண்டு , தாய் , வீடு , இடம் , வாகனம் , உறவினர்கள் , 
நண்பர்கள் , தானியம் , கால்நடை , சுகம் , வித்தை , பாதாளம் , 
மூக்கு , நீர் , சுவை , குழம்பு , பிறபெண்கள் சிந்தனை , பால் , 
நெய் , கோயில் முதலானவற்றைப் பற்றிக் கூற வேண்டும் . 


ஐந்தாம் ஸ்தான பலன் 


மந்திரம் கியானம் தெய்வம் 

மந்திரி தார சோரம் 
சந்ததித் தவசு பத்திச் 

சத்தியம் வயிறு தன்மை 
அந்தமாம் பிதுர்க்கு ருக்கள் 

ஆத்தும மிகுதி வாசனை 
முந்திய நேத்ர ரோகம் 

ஒருகண்போ சனம்பா லிப்போர் . 


( 232 ) 


( இ - ள். ) சென்ம இலக்கனத்திற்கு ஐந்தாமிடத்தைக் 
கொண்டு , மந்திரம் , கியானம் , தெய்வம் , மந்திரி , மனைவி , 
திருட்டு , சந்ததி , தவம் , பக்தி , சத்தியம் , வயிறு , தன்மை , 
பிதுர் , குரு , ஆத்மா, மிகுதி , வாசனை , கண்நோய் , ஒருகண் , 
உணவு முதலானவற்றைப் பற்றிக் கூற வேண்டும் . 


ஆறாம் ஸ்தான பலன் 


சத்துருசாதி ரோகம் 

சயனகடன் விரண காயம் 
பத்தினிஆக் கினைக்கு ளாதல் 

பகைகடை வாயி டுப்புச் 


135 


சுத்தமாம் பற்கள் வீழ்தல் 

சுயதேசம் பரதே சந்தான் 
ஒத்ததோர் உலகாம் என்றிங் 

குரைத்தனர் உணர்ந்தோர் தாமே . 


( 233 ) 


( இ - ள் . ) சென்ம இலக்கனத்திற்கு ஆறாமிடத்தைக் 
கொண்டு , பகைவன் , சாதி , நோய் , கடன் , ஆயுத காயம் , 
பத்தினி, தண்டனை அடைதல் , பகை , கடைவாய் , இடுப்பு , 
பற்கள் வீழ்தல் , சொந்த நாடு , பகைநாடு முதலானவற்றைக் 
கற்றுணர்ந்த சோதிடர்கள் கூறியுள்ளார்கள் . 


ஏழாம் ஸ்தான பலன் 


களத்திரம் காமம் தூது 

கழுத்து வாய் குய்யம் ஆசை 
அளப்பில் தே சாந்திரம்போதல் 

அன்பொடு தனத்தை வண்ணல் 
வளைப்படு திரியின் போக 

மன்னியத் திரிவி ரோதம் 
தளப்பமின் மனைவி தன்னால் 

தருங்காமம் ஏழுக் கென்பார் . ( 234 ) 
( இ - ள் . ) சென்ம இலக்கனத்திற்கு ஏழாம் இடத்தைக் 
கொண்டு , களத்திரம் , காமம் , சூது , கழுத்து , வாய் , குய்யம் , 
ஆசை , தேசாந்திரம் செல்லுதல் , மனைவியிடம் அன்பு , 
பொருள் , சிற்றின்பம் , பெண்போகம் , பெண் விரோதம் , 
மனைவி மீது விருப்பம் முதலானவற்றைப் பற்றிக் 
கூறவேண்டும் . 


எட்டாம் ஸ்தான பலன் 


அட்டமாம் கொண்ட ஆயுளென் றறையும் 

அரணதத்துவப்புயலிங்கம் 
நட்டமாய் விழுதல் பறிகொடுத்திடுதல் 

நவிலன்ன தானம்சித் திரத்தோ 


136 


டொட்டிய சோரம் பலாய னம்வஞ்சம் 

உக்கிரம் அவன்சினப்படுதல் 
இட்டமாம் நேத்திர ரோக நீ ரேற்றம் 

இலகுநாற் காலதாற் பலமே . ( 235 ) 
(இ - ள் . ) சென்ம இலக்கனத்திற்கு எட்டாம் இடத்தைக் 
கொண்டு ஆயுள், தத்துவம் , புயலிங்கம் , மலை ஏறி விழுதல் , 
பறிகொடுத்தல் , அன்னதானம் , ஓவியம் , திருட்டு , 
புறங்கூறல் , வஞ்சனை , கொடுமை , கோபம் , கண்நோய் , 
நீரேற்றம் , நாற்கால் பிராணிகளால் ஏற்படும் பயம் 
முதலானவற்றைப் பற்றிக் கூறவேண்டும் . 

குறிப்பு : பலாயனம் என்பதன் பொருள் விளங்கவில்லை. 


ஒன்பதாம் ஸ்தான பலன் 


தருமபாக் கியமே வத்திரம் 

தவங்குரு பிதுர்பு யத்தோ 
டிருதொடை போக போக்கியம் 

இனிதுடன் கூட உண்டோர் 
பெருமையா தரவும் தர்மம் 

பிதுர்பயம் விரோதம் அல்லால் 
அருமையாம் மகிமை என்ன 

அறைந்தனர் ஒன்ப துக்கே . 


( 236 ) 


இ - ள் . ) சென்ம இலக்கனத்திற்கு ஒன்பதாம் இடத்தைக் 
கொண்டு , பாக்கியம் , வஸ்திரம் , தவம் , குரு , பிதுர் , புயங்கள் , 
தொடை , போக போக்கியம் , பெருமை , ஆதரவு , தர்மம் , 
பிதுர்பயம் , விரோதம் , மகிமை முதலானவற்றைப் பற்றிக் 
கூற வேண்டும் என்ற சோதிட வல்லுநர்கள் கூறியுள்ளார்கள். 


பத்தாம் ஸ்தான பலன் 
அரியதோர்கருமம் ஆக்கினை முழங்கால் 

அரசர்சே வைஜெயம் கீர்த்தி 
பரிவிற்கால் வயிறு அரைவயிறுண்ணற் 

பாரிசம் தேவதா பக்தி 


137 


புரியுங்கா ரியங்கள் கெடுதியின் பிழைத்தல் 

பேசுமே காங்கிச நாசம் 
தெரியபி மானம் சிறிதுடன் ஊமை 

செயல்ஞானதானபானமுமே . ( 237 ) 
( இ - ள் . ) சென்ம இலக்கனத்திற்கு பத்தாம் இடத்தைக் 
கொண்டு , கர்மம் , ஆக்கினை , முழங்கால் , அரசர் சேவை , 
வெற்றி , புகழ் , கால் வயிறு , அரை , வயிறுண்ணல் , பூமி , 
தெய்வபபக்தி , காரியங்கள் , கெடுதி , பிழைத்தல் , மேதமை , 
நாசம் , அபிமானம் , ஊமை , செயல் , ஞானம் , தானம் , பானம் 
முதலானவற்றைப் பற்றிக் கூறவேண்டும் . 

பதினோராம் ஸ்தான பலன் 
வந்திடும் இலாபம் நன்சமுசாரம் 

வருந்திரவியம் புதைத்திடுதல் 
உந்திய புதையல் எடுத்தலே செவிடு 

ஒளிர்கணைக் காற்கன்னம் மூத்தோர் 
முந்து சந் தோடத்தினிலுண்ணல் இதயம் 

முறைமையாம் மூத்தவர் நடக்கை 
அந்தமாம் உலகிற் பலபல லாபம் 
அனுதினம் வருவது காண்பார் , 

( 238 ) 
( இ - ள் . ) சென்ம இலக்கனத்தின் பதினோராம் 
இடத்தைக் கொண்டு இலாபம் , மனைவியால் நன்மை , 
குலவிருத்தி , செல்வம் புதைத்திடுதல் , புதையல் எடுத்தல் , 
செவிடு , கணைக்கால் , கண்ணம் , மூத்த சகோதர சகோதரிகள் , 
சந்தோஷம் , இனிய உணவுகளைஉண்ணுதல் , மூத்தவர்களின் 
உறவு , இதயம் , மேலும் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய 
இலாபம் முதலானவற்றைப் பற்றிக் கூற வேண்டும் . 


பன்னிரண்டாம் ஸ்தான பலன் 


சயனங்காற் செலவு லோபம் 

சயனப்பிர தாபம் மெத்தை 
நயனங்கே டுடனே நாபி 

நாடிநிச் சயமாய்த் தூங்கல் 


சாதக - 18 


138 


அயர்வில் பாத் திரத்தா னத்தோ 

டபாயத் தானம் என்னும் 
பயன்தெரி கணித நூலோர் 

பகர்ந்தனர்வியத்துக் கென்றே . 


( 239 ) 


( இ - ள் . ) சயனம் , பயணச்செலவு, கருமி , பணச் 
செலவினால் பெறும் சுகம் , கண்களுக்குக் கேடு , மூக்கு , 
உறங்குதல் , பாத்திரத் தானம் செய்தல் முதலானவற்றைப் 
பற்றிக் கூறவேண்டும் என்று சோதிட நூல் வல்லவர்கள் 
கூறியுள்ளார்கள் . 


பன்னிரண்டு தான பலன் முற்றிற்று . 


மேஷ இலக்கன பலன் 


மேடலக்கனம்பிறந்தோன் ராசபூசிதானம் 

மேன்மேலும் சஞ்சாரி கிரிகிச்ச தேகன் 
நாடறியும் அவதாரி விசாலநேத்திரத்தன் 

நவின்றிடகாரியச்சமத்தன் பயிர்ச்செலவை உடையன் 
நீடியசத்தியவாதி கோபி அழ குடையன் 

நிகர்தந்த ரோகமுட்டின தேக புருடன் 
ஆடவர்துர்ச்சனப்பிரியன் வருடமைந்தி லேதான் 
அக்கினி பயம்பத்திற்சுரம்வசூரியுமே . 

( 240 ) 


(இ - ள். ) மேஷ இலக்கனத்தில் பிறந்தவன் மன்னனால் 
போற்றப்படுபவன் . அலையக்கூடியவன் . மெலிந்த தேகம் 
உடையவன் . பெரிய நெற்றியை உடையவன் ; மிகுந்த 
சாமர்த்தியவான் ; பயிர்ச் செலவு செய்பவன் ; சத்தியம் 
பேசுபவன் ; கோபம் உடையவன் ; அழகினைக் கொண்டவன் ; 
பல்நோய் கொண்டவன் ; உஷ்ண தேகத்தை உடையவன்; 
தீயவர்களோடு உறவு உடையவன் . ஐந்தாம் வயதில் 
தீயினாலும் பத்தாம் வயதில் வைசூரி , சுரம் , போன்றவற்றால் 
இச்சாதகன் துயரமடைவான் . 


139 


இதுவுமது 


பயனுடைத்தர் மிருபதிரு பத்தைந்திற் சர்ப்ப 

பயமிகுபத்தெட்டினிலே அவமிருத்துத் தோடம் 
மயக்கமிருகத்தோடம் இராசிசுப மான 

வர்க்கநூ றாண்டிருப்பன் மார்கழிமுப்பக்கம் 
செயமுடபௌரணைவியாழம் உரோகணியும் 

செப்பும் இராக்காலத்திற் சிரரோகத்தாலே 
கயலனைய விழிமாதே மரித்திடுவன் கண்டாய் 

கருதுஞ்சாதகசிரோமணியர்சொன்ன திதிவே . ( 241 ) 


( இ - ள் . ) கயல்மீன் போன்ற கண்களை உடைய மாதே ! 
இவனுக்கு இருபத்து ஐந்தாம் வயதில் பாம்பினால் துன்பம் 
நேரும் ; இருபத்து எட்டாம் வயதில் மரணத்துக்கு ஒப்பான 
கண்டம் ஏற்படும் ; மிருகத்தால் பயம் உண்டாகும். இராசியை 
சுபக் கோள்கள் பார்க்க இச்சாதகன் , நூறுவயது வரை 
இருப்பான் . இவன் மார்கழி மாதம் பௌர்ணமி வியாழக் 
கிழமை , உரோகணி நட்சத்திரம் நடக்கும் நாளில் இரவு 
நேரத்தில் தலை நோயினால் மரணத்தை அடைவான் . 


ப இலக்கன பலன் 


வையாகும் இடபத்திற் பிறந்துளோன் கணித 

ஏற்கும் வெகு புசிப்புடையன் தேவதாப் பிரியன் 
அவையிலாத் திடப்புருடன் பரதாரப் பிரியன் 

அனந்தசவுக்கியதேகன் அலங்காரப் பிரியன் 
நவை மகிழஞ் சாத்ரீகன் சத்தியவான் அழகன் 

ஆனதிரி சனப்பிரியன் இளைஞர்புத்தி உடையன் 
கவைதீரும் மானபுத்திரபவுத்திரரும் உடையன் 

கைசாலின் அகமதனிற் பிணியுடைய னாமே . ( 242 ) 

( இ - ள் . ) இடப இலக்கனத்தில் பிறந்த சாதகன், கணிதத் 
தொழில் உடையவன் ; இறைபக்தி கொண்டவன் ; திடமனம் 
உடையவன் ; பிற பெண்டிரிடம் உறவு கொள்பவன் ; 
சந்தோஷம் , சௌக்கியதேகம் உடையவன் ; அலங்காரங்களில் 


140 


ஈடுபாடு மிக்கவன் ; சாத்திரங்களைக் கற்றவன் ; சத்தியம் 
பேசுபவன் ; அழகானவன் ; பெண்களிடம் அன்பு பூண்டு 
இருப்பவன் ; மன உற்சாகத்துடன் இருப்பவன் ; நல்ல 
புதல்வர்களையும் பேரர்களையும் கொண்டவன் ; கை 
கால்களில் உடலில் நோய் உள்ளவன் . 


இதுவுமது 
ஆனவிட பமதனிற் கிலேசம்பின் செல்வம் 

ஐந்தில்பதி மூன்றிலிரு பதிலிருபத் தேழில் 
வானமரும் அக்கினிச்சிலேத் துமவெஞ்சு ரத்தால் 

வசூரியிற் பயம் இந்த விடபத்துக் கேதான் 
ஈனமில்லாச் சுபவர்க்க முறிலெழுபத் தேழில் 

ஏற்றிடுதை மாதமுதற் பக்கம்உயர்திங்கள் 
வேனின்திரியோதசியும் ரோகணிநாள் அதனில் 

வீரிய அந்தியகாலம் சுரத்தினில்மரித் திருவன். ( 243) 

( இ - ள் . ) இடப இலக்கனத்தில் பிறந்த சாதகன் , 
மனக்கவலை உள்ளவன் . பின் செல்வனாவான் . ஐந்தாம் 
வயதில் , பதிமூன்றாம் வயதில் , இருபது வயதில் , இருபத்து 
ஏழாம் வயதில் தீயினால் , சிலேத்துமத்தினால் , சுரத்தினால் , 
வைசூரியால் பயம் உண்டாகும் . இந்த இலக்கனம் 
சுபவர்க்கம் அடைந்தால் இச்சாதகன் 77 வயது வரையில் 
இருப்பவன் . இவன் தை மாதம் சுக்லபட்சத்தில் திரியோதசி 
திதியில் ரோகிணி நாளில் மாலை நேரத்தில் சுரத்தினால் 
மரணத்தை அடைந்திடுவான் . 

மிதுன இலக்கன பலன் 
வன்னமுறு மிதுனத்திற் பிறந்திட்ட சீவன் 

மடந்தையர் சொரூபன்வெட் கமுடையன்மிகு பச்சை 
தன்னிலுள்ள தாசையுளன் பரியவசனத்தன் 

தான் தொடுத்த காரியத்தை நிறைவேற்றும் சமத்தன் 
சொன்னபூடணமுடையன் வாதபித்த தேகன் 

சுகந்தகந்தப் பிரியன்காவியசாத்திரப் பிரியன் 
அன்னியரைத்தூடணிப்பன் பலசாத்ர விகடன் 

அருள்கீர்த்தி திடப்புருடன் சகலமுமே அறிவன். ( 244 ) 


141 


( இ - ள் . ) மிதுன இலக்கனத்தில் பிறந்த சாதகன் 
பெண்ணைப் போன்ற தோற்றம் உடையவன் ; வெட்க 
முறுபவன் ; பச்சை நிறத்தில் விருப்பம் உடையவன் ; 
இனிமையான சொற்களைப் பேசக்கூடியவன் ; தான் ஏற்றுக் 
கொண்ட செயலைச் சிறப்பாக நிறைவேற்றும் திறமை 
கொண்டவன் ; ஆபரணங்களைப் பூண்டவன் ; வாத பித்த 
தேகம் கொண்டவன் . நறுமணப் பொருட்கள் மீது விருப்பம் 
கொண்டவன் ; பிறரை துச்சமாகப் பேசுபவன் ; பல சாத்திரங் 
களைக் கற்றுத் தேர்ந்தவன் ; கருணை உடையவன் ; பலராலும் 
புகழப்படுபவன் ; உறுதியான சிந்தனைக் கொண்டவன் . 
அனைத்தையும் கற்றுத்தேர்ந்தவன் . 


இதுவுமது 


அறியுமூன்றைந்தெட்டிற் பத்திருபத் தெட்டில் 

அவமிருத்தாற் அக்கினியால் ஆயுதத்தால் பயமாம் 
பொறியுடைய வாதங்கள் கண்ணோயொடு ரோகம் 

புல்லரித்த கருப்பினால் அவமிருந்து தோடம் 
செறியமிது னத்தானே சுபவர்க்கம் மேவிற் 

சிறப்புடனே ஆண்டெழுபத்தைந்து ஆ வணியில் 
நெறியுடைய முற்பக்கம் வெள்ளிசதுர்த் தசியும் 

நிகரோண ராத்திரியில் நிரியாணம் என்பர். ( 245 ) 


( இ - ள் .) மூன்றாம் வயதில் , எட்டாம் வயதில் , பத்தாம் 
வயதில் , இருபத்து எட்டாம் வயதில் நெருப்பினாலும் 
ஆயுதத்தாலும் வாதநோய் , கண்ணோய் , கருப்பு முதலான 
வற்றால் மரணத்திற்கு ஒப்பான கண்டம் ஏற்படும் . இலக்கனம் 
சுபவர்க்கம் அடைந்தால் இச்சாதகன் 75 வயது வரையில் 
வாழ்ந்திருப்பான் . ஆவணி மாதத்தில் சுக்ல பட்சத்தில் 
சதுர்த்தசி திதியில் , வெள்ளிக்கிழமை திருவோண 
நட்சத்திரத்தில் இரவு வேளையில் இச்சாதகன் மரணம் 
அடைவான் . 


142 


கடக இலக்கன பலன் 


என்பர்கட கம்பிறந்தோன் சீதளமாம் பூமி 

இச்சையுள்ள குலவான்சஞ் சலன் நல்ல நேத்ரன் 
பொன்பலசவுக்கியகிருது சாத்திரீகன் கடகம் 

பொன்னலனே இருக்கின்மன்னர்மந்திரி நெற்றியுலும் 
தன்பரிவிற் குய்யத்திற் பிதுரடையாளத்தைத் 

தானுடையன் பரகார பிரியன்கொடுப் போர்தம்மை 
அன்புடனே மகிழ்வுகந்து பிரியன்சம் பத்துடையன் 

அநேகதானியமுடையன் மிகசெலவுள்ளவனே. ( 246 ) 


( இ - ள் . ) கடக இலக்கனத்தில் பிறந்த சாதகன் , குளிர்ச்சி 
யானவன் ; நிலங்களை உடையவன் ; நல்ல குலத்தைச் 
சார்ந்தவன் ; மனதில் கவலை உடையவன் ; நல்ல கண்களைப் 
பெற்றிருக்கக் கூடியவன் சுகவான் ; பயிர்த்தொழில் 
செய்பவன் ; சாத்திரங்களைக் கற்றவன் . குரு , கடகத்தில் 
இருந்தால் மன்னர்களுக்கு மந்திரியாக விளங்கக் கூடியவன் . 
நெற்றியில் , குய்யத்தில் நோயுள்ளவன் . பிற பெண்களுடன் 
உறவு கொள்பவன் ; தனக்கு உதவுபவர்களிடம் அன்பு 
பாராட்டுவான் ; தனம் ; தானியம் மிக்கவன் ; தாராளமாகச் 
செலவு செய்பவன் , 


இதுவுமது 


அவனியில் சீக்கிரம் நடப்பன் ஐந்தில்பதி நாலில் 

ஆகும் இரு பதிற்சுரத்தால் இருபத்து மூன்றில் 
இவர்குட்சிபேதியவ மிருத்துநாற் பதிலே 

எண்ணமிகும் பிராணபயம் இயல்கடகம் தனக்கே 
பவமில் சுப வர்க்கமுறின் வயது தொண்ணூறிருப்பன் 

பகர்மாசி முற்பக்கம் புத்தியும்பஞ்சமியும் 
நவமிருக சீரிடத்தின் மத்தியானத்தில் 

நண்ணுநிரியாணமென நவின்றனர்நன்னுதலே. ( 247 ) 

( இ - ள் . ) வேக நடையை உடையவன் . ஐந்தாம் வயதில் , 
பதினைந்தாம் வயதில் , இருபதாம் வயதில் சுரத்தாலும் 


143 


இருபத்து மூன்றாம் வயதில் பேதியாலும் மரணத்திற்கு 
ஒப்பான கண்டங்களை இச்சாதகன் அடைவான் . நாற்பதாம் 
வயதில் உயிர்பயம் தோன்றும் . கடக இலக்கனம் சுபவர்க்கம் 
அடைந்தால் இவன் தொண்ணூறு வயது வரை இருப்பான் . 
இவன் மாசி மாதத்தில் சுக்கில பட்சத்தில் , பஞ்சமி திதியில் 
புதன் நாளில் மிருகசீரிட நட்சத்திரத்தில் நண்பகலில் மரணம் 
அடைவான் என்று சோதிட வல்லுநர்கள் கூறியுள்ளார்கள் . 


சிம்ம இலக்கன பலன் 


நண்ணியசிங்கம்பிறந்தோன் சருவசனப் பிரியன் 

நற்புத்தி மான்தெய்வப் பிராமணர்தன் பத்தி 
எண்ணரிய தைரியத்தன் வெகுபுசிப்பை உடையன் 

எள்ளளவும் பசிபொறான் சம்பத்தை உடையன் 
திண்ணமுறு வயிற்றுவலி காரியத்திற் கோபி 

செய்யகைகால் தன்னில் மச்சரேகையுமே இருக்கும் 
பண்ணவரு வயதைந்திற் பத்திருபத் தேழிற் 

பரிவாகும் முப்பதாம் வயத்தனிற் சுரமே . ( 248 ) 


( இ - ள் . ) சிம்ம இலக்கனத்தில் பிறந்த சாதகன் , நல்ல 
வார்த்தைகளைப் பேசுபவன் ; நல்ல புத்தியை உடையவன் ; 
தெய்வம் , பிராமணர்கள் மீது பக்தியுடையவன் ; மிகுந்த 
தைரியசாலி ; மிகுந்த பசியையுடையவன் ; பசி பொறுக்க 
மாட்டான் ; கோபத்தை உடையவன் ; காரியங்களைச் 
செய்பவன் ; கை கால்களில் மச்சரேகை இருக்கும் . ஐந்து 
வயதில் பத்து வயதில் , இருபத்து ஏழுவயதில் , முப்பதாம் 
வயதில் சுரம் வந்து வருந்துவான் . 


இதுவுமது 


சுரத்தினால் அவமிருத்தாற் பிராணபய மாகும் 

தூயசிங்கம் தனக்கு சுக வர்க்கமுண்டாமாயின் 
வரத்தினால் ஓரெழுபத்தைந்து வய திருப்பன் 

வாகான பங்குனி மாதங்கிருஷ்ணபட்சம் 


144 


திரப்பட்ட பிரதமையும் அத்தமுமே கூடும் 

தினத்தின்மத்தியானத்தில் எமனுலகம் அடைவன் 
விரக்தியானவர்மனதும் காமுகர்தன் மனதும் 

வெங்கனலின் மெழுகாக நகைசெய்யுமின் கொடியே . ( 249 ) 

( இ - ள் . ) வாழ்க்கையில் வெறுப்புற்றவர்கள் மனதையும் 
காமுகர்கள் மனதையும் தீயில் இட்ட மெழுகென உருகச் 
செய்யும் புன்னகையையும் , மின்னலையொத்த 
இடையையும் உடைய பெண்ணே ! மேற்கண்ட வயதுகளில் 
சுரத்தினாலும் , கண்டங்களாலும் மரணபயம் உண்டாகும் . 
சிம்ம இலக்கனம் சுபவர்க்கத்தை அடைந்தால் இச்சாதகன் , 
எழுபத்து ஐந்து வயதுவரை இருப்பான் . பங்குனி மாதத்தில் 
கிருஷ்ண பட்சத்தில் , பிரதமை திதியில் அஸ்த நட்சத்திரம் 
கூடும் நாளின் நண்பகலில் மரணமடைவான் . 

கன்னியா இலக்கன பலன் 
கொடியேகன்னி தனிற்பிறந்தேன் கிலேசநற் சீலன் 

குலவுசனப் பிரியன்மிக் கோரொழுக்க நடக்கை 
படியதனிற் சகலகாரியச்சமர்த்த னாகும் 

பன்னும்பூ ருவயதிற் றரித்திரத்தை உடையன் 
துடியாகப் பின்வயதிற் தனமுந்தானியமும் 

சொந்தமாய்ப் படைத்திடுவன் சுகந்தகந்தம் உடையன் 
வடிவாகும் வயதைந்தில் ஒன்பதிற்பத் தெட்டின் 

மன்னியப் தொன்பதனில் வாய்க்குமவ மிருத்தே . (250 ) 

( இ - ள் . ) கன்னி இலக்கனத்தில் பிறந்த சாதகன் 
மனக்கவலை உடையவன் ; நல்ல ஒழுக்கம் மிக்கவன் ; 
வெகுசனப் பிரியன் ; நல்ல நடத்தையை உடையவன் ; 
அனைத்துக் காரியங்களையும் திறமையுடன் முடிக்க 
வல்லவன் ; இளம் வயதில் வறுமையை உடையவன் ; பின் 
வயதில் தனம் , தானியம் ஆகியவற்றைச் சொந்தமாக 
சம்பாதிக்கக் கூடியவன்; நறுமணப் பொருட்களில் விருப்பம் 
உடையவன் ; ஐந்து , ஒன்பது , பதினெட்டு , பத்தொன்பது 
வயதுகளில் மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களை அடையக் 
கூடியவன் . 


145 


இதுவுமது 


மிருத்துவாம் வயிறு பேதி அக்கினியால் 

வெகுசுர மாம்தாற் பயமாம் 
விருத்தியாம் கன்னி சுபவர்க்கம் அடையில் 

எழுபத்தேழாமாண்டில் வைகாசி 
வெருக்கொள் பிற்பக்கம்தனிற் சதுர்த்தசியாம் 

வியாழம்சித் திரைநட்சத்திரத்தில் 
அருக்கிய குன்ம ரோகத்தான் மத்தி 

யானத்தில் மடிவனென்றுரையே . ( 251 ) 


( இ - ள் . ) வயிறு பேதி , தீ , சுரம் இவற்றால் இடப 
இலக்கன சாதகன் துன்பமுறுவான் . கன்னி இலக்கனம் 
சுபவர்க்கத்தை அடைந்து இருந்தால் , இச்சாதகன் எழுபத்து 
ஏழு வயது வரை இருப்பான் . வைகாசி மாதத்தில் அமர 
பட்சத்தில் சதுர்த்தசி திதியில் வியாழக்கிழமையில் சித்திரை 
நட்சத்திரத்தில் நண்பகல் வேளையில் குன்ம நோயின் 
காரணமாக இச்சாதகன் இறந்துபடுவான். 


துலா இலக்கன பலன் 


உரைசெய்து லாம்தனிற்பிறந் தோன்சனப் பிரியன் 

உயர்ந்தகுல சம்பத்து சுகந்தகந்தப் பிரியன் 
துரைராறு பூசிதவான் அபிமானிசுகியன் 

சொல்லுபய களத்திரத்தன் பந்துக்கள் உடையன் 
தரையில் வய தேழுசப்பனி ரண்டொடுபத் தொண்பான் 

சாற்றிருபத்தெட்டினிலக்கினிபேதி கருவிப் 
புரையுடைய கள்ளராற்பய முண்டாமி தற்கே 

பொற்புடைய சுபவர்க்கம் அடையின்மட மாதே! ( 252 ) 

( இ - ள் . ) துலா இலக்கனத்தில் பிறந்த சாதகன் , 
வெகுசனப் பிரியனாவான் . உயர்ந்த குலத்தில் தோன்றி 
செல்வம் மிக்கவனாக விளங்குவான் . நறுமணப் பொருட் 
களில் விருப்பம் உடையவன் ; இன்பத்தை நுகர்பவன் ; இரு 
களத்திரங்களை உடையவன் ; உறவினர்கள் சூழ வாழ்பவன் ; 


சாதக -19 


146 


ஏழாம் வயதில் , பன்னிரண்டாம் வயதில் , பத்தொன்பது 
வயதில் இருபத்து எட்டு வயதில் தீயால் , பேதியால் , 
ஆயுதத்தால் , திருடர்களால் பயம் உண்டாகும் . 


இதுவுமது 


மானே எண்பத் தைந்தினிற்றான் 

வைகாசியினின் முற்பக்கம் 
தேனே இரவி வாரத்திற் 

திரிதி யுடனே சித்திரையும் 
தானே சூலை ரோகத்தாற் 

சாயுங்காலம் மரித்திடுவன் 
பூனேர்விரிஞ்சன் வகுத்தபடி 

பொற்பாய் முனிவர் இயம்பியதே . 


( 253 ) 


இ - ள் .) துலா இலக்கனம் சுபவர்க்கத்தை அடைந் 
திருந்தால் , இச்சாதகன் 85 வயது வரை வாழ்வான் . வைகாசி 
மாதத்தில் சுக்ல பட்சத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் திருதியை 
திதியில் சித்திரை நட்சத்திரத்தில சூலை நோயின் காரணமாக 
இச்சாதகன் மாலை நேரத்தில் மரணமடைவான் என்பது 
இறைவன் வகுத்தபடி சோதிடக்கலையைக் கற்றுணர்ந்த 
வல்லவர்கள் கூறியபடியாகும் . 


விருட்சிக இலக்கன பலன் 


இயலும் விருட்சிகம்பிறந்தோன் மாதுர்பிதுர்கர்மன் 

எதார்த்தன் அதிகனபி மானிதிட விரதன் 
உயரும்பாக்கியமுடையன்சுகியில்லான் நான்கில் 

ஓரைத்திற் பத்தில் பனி ரண்டில்பதி னெட்டில் 
அயருநாற் பதிற்சன்னி சுரத்தாற்கண்டமிதிற் 

கானசுபவர்க்கமுறிற் றொண்ணூறாண்டிருப்பன் 
தயவுறும்ஆனியிலே முற் பக்கதுவாதசியாம் 

சனிவாரம் விசாகமத்தி யானத்தில்நிரியாணம் . ( 254 ) 


147 


(இ - ள் . ) விருச்சிக இலக்கனத்தில் பிறந்த சாதகன், தாய் 
தந்தைக்குத் தன் கடமைகளைச் செய்பவன் ; எதார்த்த 
மானவன் ; அதிக அபிமானி ; திடமாக விரதங்களிருப்பவன் ; 
பாக்கியங்களைக் கொண்டவன் ; சுகக்குறைவு இல்லான் . 
இவனுடைய நான்காம் வயதில் , ஐந்தாம் வயதில் , பத்தாம் 
வயதில் , பன்னிரண்டாம் வயதில் , பதினெட்டாம் வயதில் , 
நாற்பதாம் வயதில் சன்னி சுரத்தால் கண்டம் உடையவன் . 
இலக்கனம் சுபவர்க்கமுறில் தொண்ணூறு வயது வரை 
இருப்பான் . ஆனி மாதத்தில் சுக்ல பட்சத்தில் துவாதசி திதியில் 
சனிக்கிழமை விசாக நட்சத்திரத்தன்று நண்பகலில் இச்சாதகன் 
மரணமடைவான். 


தனுர் இலக்கன பலன் 


நெரிவிலாமுயர்தனுப்பிறந்தோன் மாதுர்பத்தி அழகன் 

நிலையுஞ்சன் மார்க்கன்சாத் திரிகன்வாலிபம் தொட் 
டரியசவுக்கியன்தனுசுமுற்பாதிக் கேதான் 

அடைவிலாப்பாலகன்மியைந்தினிலே கண்டம் 
உரியபனி ரண்டுபதினைந்துபதி னெட்டில 

ஒருநாற்பத் தேழிலவ மிருத்திதற்குச்சுபமேற் 
பரிவிலெழு பத்தேழின் மார்கழிப்பிற்பக்கம் 

பஞ்சமிஞாயிறுசோதி இராத்திரியில் மரணம் . ( 255 ) 


( இ - ள் . ) தனுசு இலக்கனத்தில் பிறந்த சாதகன் தாயின் மீது 
அன்புடையவனாக விளங்குவான் ; அழகானவன் ; நல் 
வழியில் செல்பவன் ; சாத்திரங்களில் வல்லவன் ; இளம் 
வயது முதல் வசதிகளை உடையவன் . ஐந்தாம் வயதில் , 
பன்னிரண்டாம் வயதில் , பதினைந்தாம் வயதில் , 
பதினெட்டாம் வயதில் , நாற்பத்தேழாம் வயதில் மரணத்திற்கு 
ஒப்பான கண்டம் உண்டாகும் . இலக்கனம் சுபவர்க்கத்தில் 
இருந்தால் இச்சாதகன் , தன் எழுபத்து ஏழு வயது வரை 
இருப்பான் . மார்கழி மாதம் அமர பட்சத்தில் , பஞ்சமி 
திதியன்று , ஞாயிற்றுக்கிழமை , சுவாதி நட்சத்திரத்தில் இரவு 
நேரத்தில் இச்சாதகன் மரணமடைவான் . 


148 


மகர இலக்கனத்தில் பலன் 


மரபுடைய மகரத்தில் பிறக்கிலபி மானி 

மச்சரேகை யையுடையன் சுகந்தகந்தப் பிரியன் 
திரமுடைய காரியத்தன் மிகுந்தசிறப்புடையன் 

தீரன் கோபிப் பெரியகண்ணன் செப்பருங்ஏகாந்தன் 
விரவுகாரியச்சமர்த்தன் மூன்றைந்தோடேழின் 

மிக்கபனி ரண்டினிலே விதேசமவ மிருத்து 
பரவுமிந்த மகரந்தான்சுபவர்க்க மடையிற் 

பார்மீது வயதெழுபத்தைந்தெனுமாண்டதுவே .(255 ) 


( இ - ள் . ) மகர இலக்கனத்தில் பிறந்த சாதகன் அபிமானம் 
உடையவன் . அவன் கையில் மச்சரேகை அமைந்திருக்கும் . 
நறுமணப் பொருட்களில் விருப்பம் உடையவன் . சுய 
காரியத்தில் ஆர்வம் மிக்கவன் . சிறப்புகளைப் பெற்றவன்; 
வீரமுடையவன் ; கோபத்தைக் கொண்டவன் ; பெரிய 
கண்களைப் பெற்றவன் ; தனிமை விரும்பி ; காரியங்களைத் 
திறமையுடன் செய்பவன் ; இச்சாதகனின் மூன்றாம் வயதில் 
ஐந்தாம் வயதில் , ஏழாம் வயதில் , பன்னிரண்டாம் வயதில் 
மரணத்திற்கு ஒப்பான கண்டம் ஏற்படும் . இந்த மகர 
இலக்கனம் சுபவர்க்கத்தை அடைந்தால் , இச்சாதகன் 
எழுபத்தைந்து வயது வரை இருப்பான் . 


இதுவுமது 


ஆண்டினிற் புகழாவணியிற்பிற் பக்கம் 
தீண்டிய பஞ்சமி இரவிவாரத்தில் 
ஊண்டிய உத்திரட்டாதி தயத்தில் 
பூண்டிடும் மரணந்தான் பொருந்தும் அன்னமே . ( 257 ) 

( இ - ள் . ) ஆவணி மாதத்தில் அமரபட்சமும் பஞ்சமி 
திதியும் கூடிய அன்று ஞாயிற்றுக்கிழமையில் உத்திரட்டாதி 
நட்சத்திரத்தில் விடியற்காலையில் இச்சாதகன் மரண 
மடைவான் என்று சொல்லவேண்டும் ! என்பதை அன்னம் 
போன்ற நடையையுடைய பெண்ணே ! அறிவாயாக . 


149 


கும்ப இலக்கன பலன் 


அன்னரும்பந்தனிற்பிறந்தோன் சோமனாங்கிசத்தன் 

அரியபித்த ரோகத்தன் கிரிகிச்சதேகன் 
சொன்னபிரதிக்கையன்சிரேட்ட திடச்சித்தன் 

துரியகிராமாதிபதி காரியத்திற் சதுர்த்தன் 
மன்னுபல வான்காம ரூபிசவுக்கியத்தன் 

மாறுகண்பார்வையன்புத்தி மானிரத்தக் கண்ணன் 
துன்னியப்பன்னொன்றுடனே இருபது முப்பதினிற் 

சுரபீடை இதற்குசுப வர்க்கமுண்டாம் எனுமே . ( 258 ) 


( இ - ள் . ) கும்ப இலக்கனத்தில் பிறந்த சாதகன் 
அழகுடையவன்; பித்த ரோகம் உடையவன் ; மெலிந்த தேகம் 
உடையவன் ; சொன்ன சொல் காப்பவன் ; நல்லவன் ; 
உறுதியான மனம் படைத்தவன் ; அதிகாரப் பதவி 
உடையவன் ; காரியங்களைத் திறமையாகச் செய்யக் 
கூடியவன் ; பலம் மிக்கவன் ; விரும்பப்படும் தோற்றம் 
உடையவன் ; சுகங்களோடு வாழ்பவன் ; மாறுகண் 
கொண்டவன் ; புத்திசாலியாக விளங்குபவன் . சிறந்த 
கண்களைக் கொண்டவன் . பதினோராம் வயதில் , இருபது 
வயதில் , முப்பது வயதில் சுரத்தால் துன்பம் அடைவான் . 
கும்ப இலக்கனம் சுபவர்க்கம் பெற , எண்பது வயது வரை 
வாழ்வான் . 


இதுவுமது 


எண்ணும் ஒர்வய தெண்பதிற் சித்திரை 
பன்னுபிற் பக்கம் பஞ்சமி ஆதிரை 
பொன்னின் வாரம் புகழ்ந்திருள் நேரத்தின் 
மின்னிலங்கிய விண்ணிடைச் சேர்வனே . ( 259 ) 

( இ - ள் . ) எண்பதாவது வயதில் சித்திரை மாதத்தில் அமர 
பட்சத்தில் பஞ்சமி திதியுடன் கூடிய நாளின் வியாழக் 
கிழமையில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இரவு நேரத்தில் 
இச்சாதகன் மரணத்தை அடைவான் . 


150) 


மீன இலக்கன பலன் 


சேருமீனம்பிறந்தோன் சத்தியவான் அழகன் 

திகழ்மோகாலங்காரன் நல்நேத்திரன் தனவான் 
கூருமாங் கிடப்பிரியம் விந்தையிற்பிர சித்தன் 

குறிக்கும் வயதொருமூன்றில் இருபதினிற்றானே 
சோருமவமிருத்து பயம் இம்மீனம் தனக்கே 

சுபவர்க்கம்உண்டாயின் நூறுவய திருப்பன் 
போருலவும் மதகரியை வடகிரியைப் பழித்தே 

பூரித்தே இளகிவிம்மிப் புடைத்தெழுபூண் முலையே. ( 260) 


( இ - ள் . ) போரிடுகின்ற மதம் பொழியும் யானையையும் 
இமய மலையையும் பழிப்பது போன்று திமிர்த்து இளகி 
விம்மி புடைத்தெழுந்துள்ள ஆபரணங்கள் அணிந்த 
தனங்களை உடைய பெண்ணே ! மீன இலக்கனத்தில் பிறந்த 
சாதகன், சத்தியவான் ; அழகு வாய்ந்தவன் ; அலங்காரங்களில் 
பிரியம் உடையவன் ; நல்ல கண்களைக் கொண்டவன் ; 
செல்வன் ; மாமிச உணவில் பிரியம் உள்ளவன் ; கற்ற 
வித்தைகளினால் பலரும் அறியும் வண்ணம் இருப்பவன் . 
மூன்றாம் வயதில் இருபதாம் வயதில் மரணத்திற்கு ஒப்பான 
கண்டத்தை அடைவான் . மீன இலக்கன சுபவர்க்கம் 
பெற்றால் , இச்சாதகன் நூறு வயது வரை வாழ்ந்திருப்பான் . 


இலக்கன பலன் முற்றிற்று 


காரக நிகண்டு முற்றிற்று . 


AH 


151 


சாதகசிந்தாமணி 
செய்யுள் முதற்குறிப்பு அகராதி 

( பாடல் எண் . ) 


190 


78 


39 


207 
139 


5 


90 


85 


57 


136 


209 


202 


அச்சுவினி சதயம் 

ஆகிய உதய 
144 

ஆகிய தனுவின் 
அட்டமாம் கொண்ட 235 

ஆடுகீழ்ப்பாலே 
அடருநோய் வினவும் 206 

ஆடுமுதற் கடக 
அண்டிய புவியிற் 

108 

ஆண்டினிற் புகழா 
அணங்குவது கோல் 

73 

ஆதரிச இலக்கன 
அத்தமாம் கன்னி 

71 

ஆதிநாள் புனர்தம் 
அதிகவுச்சந்தனையு 117 

ஆய்ந்த நவாங்கி 
அதிபதி எனவும் 

211 

ஆய்ந்திடு சாலி 
அதிபதி யுடைய 

185 

ஆயுமே இடப 
அம்புலி மிதுன 

174 ஆருடலக்கனத்து 
அரசெனும் மீனம் & ஆறினை எட்டை 
அரிசிங்கம் வேங்கை 14 ஆறுகோள் பலக்கின் 
அரியதோர் கருமம் 237 ஆனகாலாங்கிசம் 
அருக்கன் சேய்பொன் 149 ஆனவிட பந்தனிற் 
அருக்கனுக்குச் சிங்க 103 
அல்லவன் கன்னி 

177 

இகதசமிக்கே 
அலவனே ஆறின் 193 

இகல்கடகந்தான் 
அவமிணன்டினின்முன் 

இகன்மிருத்து பாக 
அவரவர்க்கு மூலத்திரி 104 

இசையுறு கும்ப 
அவனியில் சீக்கிரம் 247 

இடபந்தான் இடப் 
அளக்குநெய் பயறு 

7 

இடறு புவியில் 
அறியுமூன் றைந்தெட் 245 

இந்து இருந்த 
அறையும் மேட 

இயலும் விருட்சிகம் 
அறையு மாரூட 

186 இரவி புதன்மதி 
அன்னதோர் கடக 63 இரவி மதி புதன் 
அன்னரும் பந்தனிற் 258 இரவி யுடன் மதி 
அனவியே பகலோன் 17 இரவிலப்தை 


243 


157 


25 


147 


84 


23 


154 


164 


254 
112 


110 


116 


166 


152 


146 


228 ஏற்றிய புட்கர 
188 ஏற்றிய புந்தி 


36 


இலக்கனம் உதயம் 
இலக்கனா திபனும் 
இவையாகும் இடப 
இனியவெள்ளி தெற்க 


242 


121 


ஒள்ளிய உதயம் 


208 


12A 

40 
216 


க 


9 
77 
21 
115 
219 
127 

46 
200 
142 


12 


ஈட்டிய சனியின் 

168 

ஓதரும் பாச 
ஓதிய மிதுனம் 

ஓதுந்தானத்து 
உச்சத்திற் நின்ற 

122 
உச்சமாம் தலைவல 152 

கடைநீர்க் குளமே 
உதயத்தின் மானுட 

கண்ட தேளினில் 
உதயமாறெட்டீ 201 

கதிர்மகன் மந்த 
உரியதிரேகாண 171 

கதிரவன் செவ்வாய் 
உருவினில் உத்தி 159 

கதிரவன் தந்தை 
உரைக்கு மொன்று 103 

கதிரவன் தன்கதி 
உரைசெய்துலாம் 252 

கரிபாம் புக்கு 
உரைத்தலக் கனத்தோன் 133 கரியபாம் புக்கே 
உரைத்திடு சிங்கம் 

68 கடிலைக் கனத்தி 
உன்னிய கடிகா 

132 

கலன்கொள் சஷ்டி 
உன்னிய துவாத 

91 கவிப்பறிந்துரைக்கி 

களத்திரம் காமம் 
எஞ்சிய வாறு 

218 கன்னிக்கந்தணர்தம் 
எண்ணிய படியே 214 

கன்னியில் இரண்டாம் 

கனங்காகக்கோ 
எண்ணும் ஓர்வய 259 
எந்தத்தானத்தின் 210 

காணவே குடமூன் 
எந்நாளும் தினவோரை 

காணிய யாழ்மூன் 
எலிபக வதிநாள் 

6 

காணிரு பத்தி 
எற்பாய குளிகனு 126 

காரகலக்கனமு 
என்பதோர் தேளின் 75 

காரகன் புகலும் 
என்பர்கட கம்பிற 246 
என்றுமுதற் கிரகங்கள் 

114 கும்பந்தான் புருட 

குயின்மொழி மிதுன 
ஏகாங்க சந்துர் 

101 குருசனி சோமன் 
ஏற்றநாள் திசை 137 குளிகன்தான் வாந்தி 
ஏற்றரிய பதினொன் ill குளிர்தன்னை 


234 
204 

70 
191 


கா 


86 


170 
138 
220 


32 
ல 
189 
198 
205 


153 


13 


161 
43 


106 


260 


119 


156 


230 


145 


கூ 
கூறிய கொண்டல் 

சூரியன் வீதி 

சூரியனுக் குறவு 
கேது இருந்த 

165 
கொ 

செய்யகேதுக்குறவு 
கொங்கலர் குசாதி 120 

செயலான கிரகம் 
கொடி செறு மீன் 

87 

சே 
கொடி கன்னி 

250 

சேரு மீனம்பிற 
கொடுமரம் சாபம் 

15 

சொ 
கொள்ளுந்தானங்கள் 215 
கோ 

சொல்லிய குசாதி 
கோடுறு குளிக 

48 சொற்பிரதமைக்கு 
கோதிலாக் கன்னி 

27 சொன்னவிக் கிரமம் 

சோ 
சகடுதே ரூற்றால் 

சோடசாங்கிசத்தின் 
சசிமீனத்துவாதசம் 183 சோதியி ரேவதி 
சந்திரன் புடமும் 207 
சந்திரன் மேட 

172 

ஞாயிறு புந்தி 
சத்துரு சாதி 

23 
சயனங்காற் செலவு 239 

தந்தவிந்த அங்கி 
சயனராகு வின்கதி 128 
சரத்துட னேசரம் 140 தருகதி ரோனுடன் 
சனிசெவ்வாய் இராகு 

37 தருசப்தாங் கிசத்தை 

தருதேவ லோக 
சாருநவக்கிரக 

10 தருமபாக் கியமே 
म 

தருமிரவி இருந்த 
சிங்கமே முதலாய் 

தனமதி தேளிற் 
சிரசு நெற்றி 

151 

தனுவினிற்றுவாத 
சிலையரி மறியும் 

34 

தா 
சிறந்தவாரூடஇலக்கனம் 134 

தாமுசறுகோல் 
சீர்பெறு ஞாயிறு 

1 தானசிங்கத்தின் 
சீரான நட்சத்திர 

136 தானத்தால் ஆய்ந்து 


ஞா 


148 


99 


119 


93 


சா 


102 


236 


10 


179 


180 


74 


6 


227 


175 


சுக்கிரனுக்குறவு 
சுரத்தினால் அவமிரு 


45 திங்கணற் கடக 
249 திண்டிறற் கதிரோன் 


130 


154 


123 


16 


196 


129 
155 


திரசிங்கத்தில் 
திரமக ரத்தில் 
திரமுறை ஓரை 
திரிமிகு மகர 
திருமறிதனின் மூன் 
திருமிது னத்தின் 

தீ 
தீட்டிய வுபயம் 
தீதிலாத் தெய்வ 

தூ 
தூயக்கோள் நின்ற 


226 


223 


67 பருதி புடத்து 
ஐ பருதியாதித்தன் 
51 பவுத்திரம் வாக்கு 
83 பன்னிய ஏழாம் 
55 பன்னிய ஞாயிறின் 
61 பன்னிரு தானம் 

பாக்கியத் திறைவனை 
187 
20 பாசமாந்துலாத்தின் 

பாதுறும் இடபம் 
224 

பிரதமைதுவிதிகை 
79 பிறைகும் பத்து 

4 
141 புதனுக்கு நட்பு 
97 

புலமையாம் கன்னி 


72 


59 


தெ 


2 


தெளிவுறு தனுசி 


182 


தே 


தேருசமை இலக்க 
தேவகணேசா 


44 


197 


நி 


நட்பினில் ஆட்சி 212 

பூண்டதானத்து 

213 
நடக்கும்இலக்கனத்தின் 221 

பூணிட பத்தின் 

192 
நண்ணிய சிங்கம் 248 

பே 
நயக்குமாருட 

135 

பேயினால் வாதை 
பேருள சனியும் 

192 
நிலவுதான் சிங்க 

176 

பொ 

பொறியரவின் தோடம் 105 
நெறிவிலா முயர்தனு 255 

போ 
பகர்தசாங்கிசந்தான் 

போற்றுமுற் கொழுங்கோல் 10 

92 
பகருநண்டிரண்டாம் 64 

மகசிரம் பூராடம் 

143 
பகருமசு பதிக்கு 

150 மகரந்தான் சுறவும் 

31 
பயனுடைத்தர்மி 2A1 

மங்கலன் குருதி 

19 
பரிமருத்துவநாள் 

3 

மதி இராக்கதிரோன் 18 
பரிவிற் கரண 

12 மதி இருந்த தானத்தி 154 
பரிவேடம் தனக்குச்சம் 125 மதிமகரத்துவாத 

181 
பருதி இருந்த 

168 மந்திரம் கியானம் 232 


ம 


155 


225 


250 


மேடமோடிடபம் 
மேடலக்கனம் பிற 
மேவுறு பகையும் 


160 , 35 

240 
195 


11 


மரணத்தானத்தோன் 
மரபுடைய மகர 
மருவிய விட்கம் 
மன்னிய இடம் 
மன்னியசிங்கம் 
மன்னுந்தான 
மனுவின் மீனிரண் 


123 


26 


யாதுகாரகனும் 


107 


வ 


88 


30 


மா 


238 


231 


76 


மாதுருக்கிரக 
மானே எண்ப 


253 


28 


150 


108 


வடிவுளதனுவே 
வந்திடும் இலாபம் 
வருத்தும் தேளினி 
வருந்துலாத்தானே 
வருடத்துக்கதிபன் 
வரும் இரவிக்கைந்து 
வருமதி கோலி 
வல்லதோர் தனுர்மூன் 
வலப்பக்கத்தடி 
வன்னமுறு மிதுன 
வன்மிகம்காவ 


178 


மிக்கமதி லப்தை 
மிதுனத்தின் முதற்றிரே 
மிதுனமே ஆணும் 
மிருத்துவாம் வயிறு 
மின்னிய மகர 

மீ 
மீனமே இருமீன் 


24 


251 


153 


81 


244 


203 


33 


வா 


229 


217 
91 


199 


முந்திய சீவ 
முந்திய திரிமி 
முறைமையாம் ஓரை 
முன்னமே சொன்ன 

மே 
மேடந்தான் மேட 
மேடம் எதிர்விருட்சி 


194 


வாக்கு நேத்திரம் 
வான்கதிர் சிவனால் 

வி 
விதமுறு மிதுனம் 
விருட்சிகம் தேளின் 

வெ 
வெருவுறு சிங்கம் 


38 


29 


22 


113 


184 


156 


துணை நூல்கள் 


000000000000 


1. காலச்சக்கரம் , திரு . அடிகளாசிரியர் , ( பதிப்பு ) சரசுவதி 
மகால் நூலக வெளியீடு , ஐந்தாம் பதிப்பு, மார்ச் 1994. 


2. சாதக சிந்தாமணி ( மூலபாடம் ) , கூடலிங்கம் பிள்ளை , 
எஸ் . , ( பதிப்பு ) ஸ்ரீ ஆதிமூலம் பிரஸ் , சென்னை , முதற்பதிப்பு 
1922 . 


3. சாதக சிந்தாமணி ( மூலபாடம் ) , வைத்திலிங்க 
சோதிடர் , பாலசுப்பிரமணிய முதலியார் ( பதிப்பு ) , பூமகள் 
விலாச அச்சுக்கூடம் , சென்னை , 1934 . 


4. சாதக சிந்தாமணி ( மூலபாடம் ) , நித்தியானந்த 
சோதிடர் ( பதிப்பு ), எஸ்.பி.வி.பிரஸ் , சென்னை, 1941 . 


VIII : 


T 


